Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


என்‌ சரித்திரம்‌ - பாகம்‌ 3 
(அத்தியாயம்‌ 51-75) 


உ.வே.சாமிநாதையரவர்கள்‌ எழுதியது. 


en caritiram (autobiography)- 
part 3 (chapters 51-75) 
of U.vE. cAminAta aiyar 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 
We thank the Tamil Virtual Academy for providing an electronic version of this work. 
Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2016. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


என்‌ சரித்திரம்‌ - பாகம்‌ 3 (அத்தியாயம்‌ 51-75) 


மகாமகோபாத்தியாய தாக்ஷிணாத்ய கலாநிதி 


டாக்டர்‌ உ.வே.சாமிநாதையரவர்கள்‌ 


Source: 


என்‌ சரித்திரம்‌ 


உ.வே. சாமிநாதையரவர்கள்‌ 


1ம்‌ பதிப்பு வெளியீடு எஸ்‌. கல்யாணசுந்தர அய்யர்‌, 1950 


மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையம்‌, 


சென்னை, 2ம்‌ பதிப்பு, 1982 


உள்ளுறை - என்‌ சரித்திரம்‌ பாகம்‌ 3 


. சிதம்பரம்‌ பிள்ளையின்‌ கலியாணம்‌ 
- திருப்பெருந்துறைப்‌ புராணம்‌ 

. அம்மைவடு 

. எழுத்தாணிப்‌ பாட்டு 

. சிறு பிரயாணங்கள்‌ 

. நான்‌ இயற்றிய பாடல்கள்‌ 
- திருப்பெருந்துறை 

- எனக்கு வந்த ஜ்வரம்‌ 

. திருவிளையாடற்‌ பிரசங்கம்‌ 
. அம்பரில்‌ தீர்ந்த பசி 

. பிரசங்க சம்மானம்‌ 

. இரட்டைத்‌ தீபாவளி 


. சிவலோகம்‌ திறந்தது 


64 


65. 
66. 
67. 
68. 
69. 
70. 
£1. 
£2. 
73. 
74. 


75 


. அபய வார்த்தை 
தேசிகர்‌ சொன்ன பாடங்கள்‌ 
மடத்திற்கு வருவோர்‌ 

சந்திரசேகர கவிராஜ பண்டிதர்‌ 
திரிசிரபுரம்‌ கோவிந்த பிள்ளை 
ராவ்பகதூர்‌ திரு. பட்டாபிராம பிள்ளை 
புது வீடு 


சிறப்புப்‌ பாடல்கள்‌ 


நான்‌ பெற்ற சன்மானங்கள்‌ 
நானே உதாரணம்‌ 
நான்‌ பதிப்பித்த முதல்‌ புஸ்தகம்‌ 


. இரண்டு புலவர்கள்‌ 


என்‌ சரித்திரம்‌ - பாகம்‌ 3 


51. சிதம்பரம்பிள்ளையின்‌ கலியாணம்‌ 


திருவாவடுதுறையில்‌ இரண்டு பிரிவாக நடைபெற்று வந்த பாடங்களில்‌ சின்ன 
வகைக்குரிய பாடம்‌ பழனிக்குமாரத்‌ தம்பிரான்‌, ஆறுமுகத்‌ தம்பிரான்‌ முதலியவர்கள்‌ 
விரும்பியபடி சில தினங்களுக்குப்‌ பிறகு காலையிலே நடைபெற ஆரம்பித்தது. 
குமாரசாமித்‌ தம்பிரானும்‌ நானும்‌ கேட்டு வந்த பாடம்‌ பிற்பகலிலும்‌ முன்னிரவிலும்‌ 
நடந்தது. அப்பாடத்தில்‌ திருநாகைக்‌ காரோணப்‌ புராணம்‌ முடிந்தவுடன்‌ காசி 
காண்டத்தையும்‌ பிரமோத்தர காண்டத்தையும்‌ நாங்கள்‌ படித்தோம்‌. அப்பால்‌ கந்த 
புராணம்‌ ஆரம்பிக்கப்பட்டது. பாடம்‌ மிகவும்‌ வேகமாக நடந்தது. அப்போது 


கண்ணப்பத்‌ தம்பிரானென்பவரும்‌ கும்பகோணம்‌ வைத்தியநாத தேசிகரென்பவரும்‌ 


உடனிருந்து பாடங்‌ கேட்டு வந்தனர்‌. அவ்விருவரும்‌ இசையில்‌ வல்லவர்கள்‌. 


குமாரபுரிப்‌ படலம்‌ 


கந்தபுராணத்தின்‌ முதற்காண்டத்தில்‌ குமாரபுரிப்‌ படலமென்ற ஒரு பகுதி உள்ளது. 
அதில்‌ முருகக்‌ கடவுள்‌ சேய்ஞலூரை உண்டாக்கி அங்கே தங்கியிருந்தாரென்ற செய்தி 
வருகிறது. சண்டேசுவரர்‌ அவதரித்த ஸ்தலமும்‌ அதுவே. 


முருகக்‌ கடவுள்‌ அங்கே எழுந்தருளியிருந்தபோது அவரோடு வந்த தேவர்களும்‌ 
இந்திரனும்‌ தங்கியிருந்தார்கள்‌. இந்திரன்‌ இந்திராணியைப்‌ பிரிந்து வந்த வருத்தத்தை 
ஆற்றமாட்டாமல்‌ இரவெல்லாம்‌ தூங்காமல்‌ புலம்பினானென்று கவிஞர்‌ 
வருணிக்கின்றார்‌. அப்பகுதி விரிவாகவும்‌ இந்திரனது மயல்நோயின்‌ மிகுதியைத்‌ 
தெரிவிப்பதாகவும்‌ அமைந்துள்ளது. 


சாமிநாத பிள்ளை 


சில காலத்திற்குப்‌ பின்பு திருநெல்வேலி ஜில்லாவிலுள்ள வண்டானமென்னும்‌ 
ஊரிலிருந்து சாமிநாத பிள்ளையென்பவர்‌ மடத்தில்‌ தமிழ்‌ படிப்பதற்காக வந்தார்‌. 
ஓரளவு பயிற்சியுள்ளவர்களுக்கு என்‌ ஆசிரியரும்‌ சுப்பிரமணிய தேசிகரும்‌ பாடம்‌ 
சொல்வார்கள்‌. நூதனமாக வந்தவர்களுக்குப்‌ பழைய மாணாக்கர்கள்‌ சிலர்‌ பாடஞ்‌ 
சொல்வதுண்டு. முக்கியமாகக்‌ குமாரசாமித்‌ தம்பிரானும்‌ நானும்‌ அவ்வாறு 
சொல்லுவோம்‌. 


சாமிநாத பிள்ளை குமாரசாமித்‌ தம்பிரானுக்குப்‌ பூர்வாசிரமத்தில்‌ உறவினர்‌. அவர்‌ 


அத்தம்பிரானிடம்‌ பாடங்‌ கேட்டு வந்தார்‌. ஒருநாள்‌ இரவு பத்துமணி வரையில்‌ 


அம்மாணாக்கர்‌ தம்பிரானிடம்‌ பாடங்‌ கேட்டனர்‌. பிறகு தம்பிரான்‌ 


சயனித்துக்கொண்டார்‌. நானும்‌ அங்கே ஓரிடத்திற்‌ படுத்துத்‌ துயின்றேன்‌. 


'சேய்ஞலூர்‌ இந்திரன்‌' 


குமாரசாமித்‌ தம்பிரான்‌ நள்ளிரவில்‌ பன்னிரண்டு மணிக்கு எழுந்து பார்த்தபோது, 
சாமிநாதபிள்ளை படுத்து உறங்காமலே தூணில்‌ சாய்ந்தபடியே இருந்தார்‌. 'இவர்‌ ஏன்‌ 
இப்படி இருக்கிறார்‌?' என்று எண்ணினார்‌. “ஏதோ யோசித்துக்கொண்டிருப்பதாகத்‌ 
தோற்றுகிறது. நாம்‌ இப்போது கலைக்க வேண்டாம்‌” என்ற கருத்தோடு தம்பிரான்‌ 
மீட்டும்‌ படுத்தனர்‌. அப்பால்‌ சிறிது நேரங்கழித்து விழித்துப்‌ பார்த்தபோதும்‌ 
அம்மாணாக்கர்‌ முன்பு இருந்தபடியே இருந்தார்‌. அன்று இரவு இப்படி நான்குமுறை 
விழித்துப்‌ பார்த்தபோதும்‌ அவர்‌ அந்நிலையில்‌ இருந்ததைக்‌ கவனித்த தம்பிரான்‌, 
“இவர்‌ ஏதோ மனவருத்தத்தால்‌ இம்மாதிரி இருக்கிறார்‌ போலும்‌! அவ்வருத்தத்துக்குக்‌ 
காரணம்‌ இன்னதென்று தெரிந்து நீக்க வேண்டும்‌” என்று முடிவு செய்தனர்‌. 


தம்பிரான்‌ தினந்தோறும்‌ காலையில்‌ ஐந்து மணிக்கே எழுந்து காவிரிக்கு ஸ்நானம்‌ 
செய்யப்‌ போவார்‌. அப்படி அன்று காலையில்‌ எழுந்தபோதும்‌ சாமிநாத பிள்ளை 
தூணிற்‌ சாய்ந்தபடியே இருந்ததைப்‌ பார்த்து, “ராத்திரி முழுவதும்‌ 
குத்தவச்சுக்கொண்டிருந்தீரே! காரணம்‌ என்ன? என்ன துக்கம்‌ வந்துவிட்டது?” என்று 


கேட்டார்‌. 


அவர்‌ ஏதோ கனவிலிருந்து திடீரென்று தெளிந்தவரைப்போல எழுந்து, “அவளைத்தான்‌ 
நினைத்துக்கொண்டிருந்தேன்‌” என்றார்‌. 


அம்மாணாக்கர்‌ கலியாணம்‌ ஆனவர்‌. தம்‌ மனைவியைப்‌ பிரிந்துவந்தவர்‌ அந்த விஷயம்‌ 
தம்பிரானுக்குத்‌ தெரியுமாதலின்‌ சாமிநாத பிள்ளையின்‌ வருத்தத்திற்குரிய 
காரணத்தையும்‌ தெரிந்துகொண்டார்‌. 


நான்‌ எழுந்தவுடன்‌ தம்பிரான்‌ என்னைப்‌ பார்த்துச்‌ சிரித்தபடியே, “சேய்ஞலூர்‌ இந்திரன்‌ 
இங்கே இருக்கிறானே, தெரியுமா?” என்று கேட்டார்‌. 


எனக்கு ஒன்றும்‌ விளங்கவில்லை. 


“கந்த புராணத்தில்‌ குமாரபுரிப்படலத்தில்‌ இந்திரன்‌ இரவெல்லாம்‌ தூங்காமல்‌ 
வருந்தியதாகச்‌ சொல்லப்பட்டுள்ள விஷயம்‌ ஞாபகம்‌ இருக்கிறதோ?” 


“ஞாபகம்‌ இல்லாமல்‌ என்ன? ஐயா அவர்கள்‌, காவியங்களில்‌ அத்தகைய செய்திகள்‌ 


வருமென்று சொன்னார்களே” என்றேன்‌. 


“அதைப்பற்றி நான்‌ சொல்ல வரவில்லை. சேய்ஞலூரில்‌ தூங்காமல்‌ இந்திராணியை 
நினைத்துக்கொண்டிருந்த இந்திரன்‌ இப்போது சாமிநாத பிள்ளையாக அவதரித்து 
வந்திருக்கிறான்‌” என்று சொல்லிச்‌ சிரித்தபடியே அம்மாணாக்கரைப்‌ பார்த்தார்‌. அவர்‌ 
தம்‌ முகத்தைக்‌ கவிழ்த்துக்கொண்டார்‌. 


பிறகு குமாரசாமித்‌ தம்பிரான்‌ எனக்கு விஷயத்தை விளக்கினபோது நானும்‌ அவரோடு 
சேர்ந்து சிரித்தேன்‌. அதுமுதல்‌ அம்மாணாக்கரை நாங்கள்‌'சேய்ஞலூர்‌ இந்திரன்‌' என்றே 
அழைத்து வரலானோம்‌. 


சிதம்பரம்பிள்ளையின்‌ விவாக முயற்சி 


என்‌ ஆசிரியருக்குச்‌ சிதம்பரம்‌ பிள்ளை என்று ஒரு குமாரர்‌ இருந்தார்‌. அவருக்குத்‌ தக்க 
பிராயம்‌ வந்தபிறகு கலியாணம்‌ செய்வதற்குரிய முயற்சிகள்‌ நடைபெற்றன. 
சீகாழியிலிருந்த குருசாமி பிள்ளை என்பவருடைய பெண்ணை நிச்சயம்‌ செய்து 
மாயூரத்திலேயே கலியாணம்‌ நடத்த ஏற்பாடாகியிருந்தது. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரும்‌ 
மடத்து உத்தியோகத்தில்‌ இருந்த தம்பிரான்களும்‌ வேறு கனவான்களும்‌ பொருளுதவி 
செய்தனர்‌. கலியாண ஏற்பாடுகளையெல்லாம்‌ கவனிக்கும்பொருட்டு ஆசிரியர்‌ 
மாயூரத்திற்குச்‌ சென்றார்‌. நானும்‌ உடன்‌ சென்றேன்‌. 


ஸ்ரீ நமச்சிவாய தேசிகர்‌ 


அயலூரிலுள்ள கனவான்கள்‌ பலருக்கு விவாக முகூர்த்த பத்திரிகை அனுப்பப்‌ 


பெற்றது. சிலருக்கு விரிவான கடிதங்களும்‌ எழுதப்பட்டன. ஒவ்வொரு கடிதத்திலும்‌ 
தலைப்பில்‌ ஒரு புதிய பாடலை எழுதச்‌ செய்தல்‌ ஆசிரியர்‌ வழக்கம்‌. அக்கடிதங்களை 


எல்லாம்‌ எழுதியவன்‌ நானே. கல்லிடைக்குறிச்சியில்‌ சின்னப்‌ பண்டார ஸந்நிதியாக 
இருந்த ஸ்ரீ நமச்சிவாய தேசிகருக்கு ஒரு கடிதம்‌ எழுதத்‌ தொடங்கும்போது அவர்‌ 
விஷயமாக ஐந்து பாடல்களைச்‌ சொன்னார்‌. கடிதம்‌ எழுதியபிறகு நமச்சிவாய 
தேசிகருடைய இயல்புகளை எனக்கு எடுத்துக்‌ கூறினார்‌:- 


“ஸ்ரீ நமச்சிவாய தேசிகர்‌ நல்ல கல்வி அறிவுள்ளவர்‌. தமிழிலும்‌ வடமொழியிலும்‌ 


ஆழ்ந்த பயிற்சியுடையவர்‌. இடைவிடாமற்‌ பாடஞ்‌ சொல்லுபவர்‌. லெளகிகத்திலும்‌ 
திறமையுள்ளவர்‌. கல்லிடைக்குறிச்சியில்‌ இருந்துகொண்டு பல சீர்திருத்தங்களைச்‌ 
செய்திருக்கிறார்‌. அவரை யாராலும்‌ ஏமாற்ற முடியாது உம்மைக்‌ கண்டால்‌ அவர்‌ 


மிகவும்‌ சந்தோஷிப்பார்‌.” 


“திருவாவடுதுறையில்‌ இராமல்‌ கல்லிடைக்குறிச்சியில்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌ 


என்ன?” என்று நான்‌ கேட்டேன்‌. 


திருவாவடுதுறை மடத்திற்குத்‌ திருநெல்வேலி ஜில்லாவில்‌ பல கிராமங்கள்‌ 
இருக்கின்றன. கல்லிடைக்குறிச்சியைச்‌ சார்ந்தும்‌ பல உள்ளன. அவற்றைக்‌ 
கவனிப்பதற்காக அவர்‌ அங்கே இருக்கிறார்‌. கல்லிடைக்குறிச்சியிலும்‌ 
திருவாவடுதுறையைப்‌ போலவே மடமும்‌ அதற்கு அங்கமாகிய கோயில்‌ முதலிய 
இடங்களும்‌ பரிவாரங்களும்‌ உண்டு. ஸந்நிதானம்‌ சின்னப்‌ பட்டத்தில்‌ இருந்தபோது 
சில வருஷங்கள்‌ அங்கே எழுந்தருளி இருந்தது இந்த ஆதீனத்திற்கு இராசதானி நகரம்‌ 
போன்றது திருவாவடுதுறை. இளவரசர்‌ இருத்தற்குரிய நகரம்போல விளங்குவது 
கல்லிடைக்குறிச்சி, சின்னப்‌ பட்டத்திலுள்ளவர்கள்‌ கல்லிடைக்குறிச்சியிலிருப்பது 


வழக்கம்‌. அவர்களை இளவரசென்றும்‌ சொல்வதுண்டு.” 


“திருவாவடுதுறை ஆதீனம்‌ தமிழ்நாடு முழுவதையும்‌ ஆட்சிபுரிவது போலல்லவா 
இருக்கிறது?” என்று நான்‌ ஆச்சரியத்தோடு வினவினேன்‌. 


“மடத்தின்‌ பெருமை உமக்கு வர வரத்தான்‌ தெரியும்‌. சிஷ்யர்கள்‌ எங்கெங்கே 
இருக்கிறார்களோ அங்கெல்லாம்‌ இவ்வாதீனத்தின்‌ சம்பந்தம்‌ இருக்கும்‌. காசி முதல்‌ 
கன்னியாகுமரி வரையில்‌ முக்கியமான சிவஸ்தலங்களிலும்‌ ஆதீனத்தின்‌ சம்பந்தம்‌ 
உண்டு” என்று ஆசிரியர்‌ உரைத்தார்‌. 


கடிதங்கள்‌ எழுதப்‌ பெற்ற கனவான்களிற்‌ பலர்‌ சந்தோஷத்தோடு விடை எழுதினர்‌. 
நமச்சிவாய தேசிகரும்‌ எழுதியிருந்தார்‌. 


சிதம்பரம்‌ பிள்ளையின்‌ விவாகம்‌ குறிப்பிட்ட முகூர்த்தத்தில்‌ மிகவும்‌ சிறப்பாக நடந்தது. 
அதற்குப்‌ பல கனவான்கள்‌ வந்து விசாரித்து மகிழ்ந்து சென்றனர்‌. அக்கனவான்களை 


அறிந்துகொண்டது எனக்குப்‌ பெரிய லாபமாயிற்று. 


கலியாண நிகழ்ச்சிகள்‌ 


கலியாணத்தில்‌, திருவாவடுதுறையிலிருந்து வந்த காரியஸ்தர்கள்‌ தங்கள்‌ தங்களால்‌ 
செய்யக்கூடிய காரியங்களைச்‌ செய்தார்கள்‌. என்னுடைய சகபாடியாகிய சவேரிநாத 
பிள்ளை பம்பரமாகச்‌ சுற்றிப்‌ பல காரியங்களை நிறைவேற்றினார்‌. என்னால்‌ 


முடிந்தவற்றை நான்‌ கவனித்தேன்‌. 


முகூர்த்த தினத்தின்‌ மாலையில்‌ பாட்டுக்‌ கச்சேரி, விகடக்‌ கச்சேரி, பரத நாட்டியம்‌, 
வாத்தியக்‌ கச்சேரி எல்லாம்‌ நடந்தன. ஒரு பெரிய ஜமீன்தார்‌ வீட்டு விவாகம்போலவே 
எல்லாவிதமான சிறப்புக்களோடும்‌ அது நடைபெற்றது. பரத நாட்டியம்‌ ஆடிய 


பெண்பாலுக்குச்‌ சபையில்‌ உள்ள கனவான்கள்‌ இடையிடையே பணம்‌ கொடுத்தனர்‌. 


அப்போது பிள்ளையவர்கள்‌ என்னை அழைத்து அருகில்‌ இருக்கச்செய்து என்‌ கையில்‌ 
ஒரு ரூபாயைக்‌ கொடுத்து அப்பெண்ணிடம்‌ அளிக்கச்‌ சொன்னார்‌. எனக்கு மிகவும்‌ 
சங்கோஜமாக இருந்தது; ஆனாலும்‌, ஆசிரியருடைய கட்டளையை மறுத்தற்கு அஞ்சி 
அப்படியே கொடுத்தேன்‌. அங்கிருந்த யாவரும்‌ என்பால்‌ பிள்ளையவர்களுக்கு இருந்த 
அன்பை இதனாலும்‌ அறிந்துகொண்டார்கள்‌. 


தஞ்சைவாணன்‌ கோவை 
விவாகம்‌ நிறைவேறிய பின்பும்‌ சில வாரங்கள்‌ நாங்கள்‌ மாயூரத்தில்‌ தங்கியிருந்தோம்‌. 


சவேரிநாத பிள்ளையும்‌ நானும்‌ பழைய பாடங்களைப்‌ படித்து வந்தோம்‌. அதோடு 
தஞ்சைவாணன்‌ கோவையைப்‌ புதிதாக ஆசிரியரிடம்‌ பாடங்‌ கேட்டு வந்தோம்‌. அவர்‌ 


அகத்துறைச்‌ செய்திகளை விளக்கிச்‌ சொன்னார்‌. முன்பே சீகாழிக்‌ கோவையைப்‌ 


பாடம்‌ கேட்டபோது பல விஷயங்களை நான்‌ தெரிந்துகொண்டிருந்தாலும்‌ மீண்டும்‌ 
அவற்றை ஞாபகப்படுத்திக்கொண்டதோடு பல புதிய செய்திகளையும்‌ அறிந்தேன்‌. 


தஞ்சைவாணனென்பவன்‌ பாண்டிய மன்னனுக்குச்‌ சேனாதிபதியாக இருந்த வேளாளச்‌ 
செல்வனென்றும்‌ அவன்‌ வாழ்ந்திருந்த தஞ்சை, பாண்டி நாட்டிலுள்ள 


தஞ்சாக்கூரென்னும்‌ ஊரைக்‌ குறிப்பதென்றும்‌ சொன்னார்‌. 


தஞ்சைவாணன்‌ கோவையின்‌ ஆசிரியராகிய பொய்யாமொழிப்‌ புலவரைப்‌ பற்றிய 
வரலாற்றையும்‌ ஆசிரியர்‌ விரிவாக எடுத்துரைத்தார்‌. 


அப்பாத்துரை ஐயர்‌ 


இரண்டு மாத காலம்‌ நான்‌ மாயூரத்தில்‌ இருந்தேன்‌. அப்போது தினந்தோறும்‌ 
பிள்ளையவர்கள்‌ விருப்பத்தின்படி, மாயூரநாதஸ்வாமி கோயில்‌ ஸந்நிதி வீதியில்‌ 
இருந்த அப்பாத்துரை ஐயரென்பவர்‌ வீட்டில்‌ ஆகாரம்செய்து வந்தேன்‌. அவரும்‌ அவர்‌ 
மனைவியாரும்‌ என்னிடம்‌ மிக்க அன்பு காட்டினார்கள்‌. மடத்திலிருந்தோ 
பிள்ளையவர்களிடமிருந்தோ என்‌ பொருட்டு அவருக்கு எவ்விதமான உதவியும்‌ 
கிடைக்கவில்லை. என்னாலோ காலணாவுக்குக்கூடப்‌ பிரயோசனம்‌ இல்லை. அரிசி 
முதலிய பண்டங்கள்‌ அவருக்கு அளிக்கும்படி ஏற்பாடு செய்யப்படுமென்று 
நம்பியிருந்தேன்‌. அவ்வாறு ஒன்றும்‌ நடக்கவில்லை. அவர்‌ வறியவரென்பதை அறிந்த 
நான்‌ அவருக்குச்‌ சிரமம்‌ கொடுப்பதற்கு அஞ்சினேன்‌. என்ன செய்வதென்று 
தெரியாமல்‌ கலங்கினேன்‌. 


பழமும்‌ பாலும்‌ 


ஒருநாள்‌ இரவு மற்ற மாணாக்கர்களுடன்‌ பிள்ளையவர்களிடம்‌ பாடங்‌ கேட்டபோது, 


அது முடிய ஒன்பது மணிக்கு மேல்‌ ஆயிற்று. முடிந்தவுடன்‌ அவரவர்கள்‌ 
உணவுகொள்ளச்‌ சென்றார்கள்‌. அப்பொழுது அதிக மழை பெய்துகொண்டிருந்தது. 
எனக்கு மிகவும்‌ களைப்பாகவும்‌ தூக்கக்‌ கலக்கமாகவும்‌ இருந்தமையால்‌ போஜனம்‌ 
செய்யச்‌ செல்லாமல்‌ அப்படியே ஓரிடத்தில்‌ படுத்துத்‌ தூங்கிவிட்டேன்‌. ஆகாரம்‌ 
செய்துவிட்டு வந்த ஆசிரியர்‌ நான்‌ படுத்திருப்பதைக்‌ கண்டார்‌. தினந்தோறும்‌ நான்‌ 
சாப்பிட்டு வந்து ஆசிரியரோடு பேசியிருந்துவிட்டுப்‌ பிறகே துயில்வது வழக்கம்‌. 
அன்று நான்‌ அவ்வாறு செய்யாமையால்‌ நான்‌ ஆகாரம்‌ செய்யவில்லை என்பதை அவர்‌ 
உணர்ந்து என்னை எழுப்பச்‌ செய்தார்‌. நான்‌ எழுந்தவுடன்‌ உண்மையைக்‌ கேட்டு 
அறிந்து உடனே ஆகாரம்செய்து வரும்படி ஒரு மனுஷ்யருடன்‌ என்னை அனுப்பினார்‌. 
இரவு நெடுநேரமாகி விட்டபடியால்‌ அப்பாத்துரை ஐயர்‌ வீட்டில்‌ எல்லோரும்‌ படுத்துத்‌ 
தூங்கிவிட்டனர்‌. போஜனம்‌ கிடைக்கக்கூடிய வேறு சில இடங்களுக்குப்‌ போய்ப்‌ 


பார்த்தும்‌ ஒன்றும்‌ கிடைக்காமல்‌ திரும்பினேன்‌. அதனை அறிந்த என்‌ ஆசிரியர்‌ மிகவும்‌ 
வருந்திப்‌ பாலும்‌ பழமும்‌ வருவித்து அளித்து என்னை உண்ணச்‌ செய்தார்‌. 


மறுநாட்‌ காலையில்‌ நான்‌ எழுந்தவுடன்‌ ஆசிரியர்‌ என்னை அழைத்து, “நீர்‌ 
திருவாவடுதுறைக்குப்‌ போய்‌ அங்கே உள்ளவர்களோடு பழைய பாடங்களைப்‌ 


படித்துக்கொண்டிரும்‌. நான்‌ விரைவில்‌ அங்கு வந்து விடுவேன்‌” என்றார்‌. 


ஏன்‌ அவ்வாறு சொன்னாரென்று எனக்குத்‌ தெரியவில்லை. “நான்‌ அதுவரையில்‌ 


இங்கேயே இருந்து ஐயாவுடன்‌ வருகிறேனே?” என்றேன்‌. 


“வேண்டாம்‌; இங்கே உமக்கு ஆகார விஷயத்தில்‌ செளகரியம்‌ போதவில்லை. 
திருவாவடுதுறையில்‌ ஸந்நிதானம்‌ எல்லாவற்றையும்‌ கவனித்துக்‌ கொள்ளும்‌” என்று 
வற்புறுத்திச்‌ சொல்லவே நான்‌ மறுப்பதற்கு அஞ்சி அவ்வாறே செய்ய உடன்பட்டேன்‌. 


சுருங்கிய தனமும்‌ விரிந்த மனமும்‌ 


புறப்படுவதற்கு முன்‌ அப்பாத்துரை ஐயரிடம்‌ விடைபெற்றுக்கொள்ளும்‌ பொருட்டு 
அவர்‌ வீட்டுக்குச்‌ சென்றேன்‌. “இவர்களுக்கு ஒரு பிரதியுபகாரமும்‌ செய்யாமல்‌ 
இருக்கிறோமே!” என்ற வருத்தத்தோடு செல்லுகையில்‌, என்‌ இடையில்‌ இருந்த 


வெள்ளி அரைஞாண்‌ ஞாபகத்திற்கு வந்தது. என்‌ சிறிய தந்தையார்‌ இரட்டை வடத்தில்‌ 
அவ்வரைஞாணைச்‌ செய்து எனக்கு அணிவித்திருந்தார்‌. அப்பாத்துரை ஐயரிடம்‌ 


அதனைக்‌ கழற்றிக்கொடுத்து, “நான்‌ இப்போது திருவாவடுதுறை போகிறேன்‌. 
இவ்வளவு நாள்‌ என்னால்‌ உங்களுக்குச்‌ சிரமம்‌ நேர்ந்தது. இதை 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. பிறகு செலவுக்கு அனுப்பி இதை வாங்கிக்கொள்ளுகிறேன்‌” 


என்றேன்‌. 


அதை அவர்‌ திருப்பி என்‌ கையில்‌ அளித்து, “அப்பா, நன்றாயிருக்கிறது நீ பண்ணின 
காரியம்‌! உனக்குச்‌ சாதம்‌ போட்டா எங்களுக்குக்‌ குறைந்து போய்விடுகிறது? 
உனக்காக நாங்கள்‌ என்ன விசேஷ ஏற்பாடு பண்ணிவிட்டோம்‌? ஏதோ நாங்கள்‌ 
குடிக்கிற கஞ்சியையோ கூழையோ உனக்கும்‌ கொடுத்து வந்தோம்‌. நீ நன்றாக 
வாசித்து விருத்திக்கு வந்தால்‌ அதுவே போதும்‌” என்று சொன்னார்‌. அவர்‌ வருவாய்‌ 


10 


சுருங்கியிருந்தாலும்‌ அவருக்குள்ள செளகரியங்கள்‌ சுருங்கியிருந்தாலும்‌ அவருடைய 
அன்பு நிறைந்த மனம்‌ எவ்வளவு விரிந்ததென்று நான்‌ அறிந்து உருகினேன்‌. 
“இவர்களே மனிதர்கள்‌! இவர்களுக்காகத்தான்‌ மழை பெய்கிறது; சூரியன்‌ 
உதயமாகிறான்‌” என்று என்‌ மனத்துக்குள்‌ சொல்லிக்கொண்டேன்‌. அவரையும்‌ அவர்‌ 


மனைவியாரையும்‌ நமஸ்காரம்‌ செய்துவிட்டுப்‌ புறப்பட்டேன்‌. 


அரைஞாணை ஏற்றுக்கொள்ள மறுத்த பிறகு நான்‌ என்ன செய்ய முடியும்‌? 
செஞ்சோற்றுக்‌ கடன்‌ கழிக்கும்‌ காலம்‌ வருமோ?” என்று என்‌ உள்ளம்‌ ஏங்கியது. 


பிற்காலத்தில்‌ எனக்கு வேலையானபோது அக்கடனை ஒருவாறு தீர்த்துக்கொண்டேன்‌. 


அப்பால்‌ பிள்ளையவர்கள்‌ முதலிய எல்லோரிடமும்‌ விடைபெற்று நான்‌ 
திருவாவடுதுறை வந்து சேர்ந்தேன்‌. 


52. திருப்பெருந்துறைப்‌ புராணம்‌ 


ஆசிரியரின்‌ உத்தரவுப்படி நான்‌ திருவாவடுதுறைக்கு வந்து சேர்ந்த பிறகு அவரைப்‌ 
பிரிந்திருக்க நேர்ந்தது பற்றி மிகவும்‌ வருந்தினேன்‌. ஆனாலும்‌ சுப்பிரமணிய 
தேசிகருடைய அன்பும்‌ தம்பிரான்களுடைய பழக்கமும்‌ அவ்‌ வருத்தத்தை ஒருவாறு 
குறைத்தன. திருவாவடுதுறையில்‌ உணவு விஷயத்தில்‌ எனக்கு ஒரு விதமான குறைவும்‌ 
இல்லை. பொழுதுபோக்கும்‌ இனிமையாக இருந்தது; குமாரசாமித்‌ தம்பிரானுடைய 
சல்லாபம்‌ எனக்கு ஆறுதலை அளித்தது. ஆசிரியர்‌ கட்டளையிட்டிருந்தபடி, 
தம்பிரான்கள்‌ எல்லாரிடமும்‌ நான்‌ மிக்க ஜாக்கிரதையுடனும்‌ மரியாதையுடனும்‌ பழகி 


வரலானேன்‌. 


தேசிகர்‌ கட்டளை 


ஒருநாள்‌ இரவில்‌ சுப்பிரமணிய தேசிகருடன்‌ நான்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, 


“பிள்ளையவர்களிடம்‌ போய்‌ ஒரு சமாசாரம்‌ சொல்லிவிட்டு வர வேண்டும்‌” என்றார்‌. 


“கட்டளைப்படியே செய்கிறேன்‌” என்று நான்‌ சொன்னேன்‌. 


11 


திருப்பெருந்துறையில்‌ ஆலய விசாரணை செய்துவந்த சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌ 
என்பவர்‌ சுப்பிரமணிய தேசிகருக்கு ஒரு விண்ணப்பம்‌ அனுப்பியிருந்தார்‌. 
பிள்ளையவர்களை அந்த ஸ்தலத்திற்கு நாடு, நகரச்‌ சிறப்புடன்‌ ஒரு புராணம்‌ பாடும்படி 
கட்டளையிட வேண்டுமென்றும்‌ அவ்வாறு அவர்‌ பாடி அரங்கேற்றி முடித்தால்‌ 
இரண்டாயிரம்‌ ரூபாய்‌ தாம்‌ சம்மானம்‌ பண்ணுவதாகவும்‌ தம்பிரான்‌ அதில்‌ 
தெரிவித்திருந்தார்‌. அக்கடிதத்தைப்‌ பற்றிச்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ என்னிடம்‌ 
சொல்லிவிட்டு, “நல்ல சந்தர்ப்பத்தில்‌ இந்த வேண்டுகோள்‌ வந்திருக்கிறது. 
பிள்ளையவர்கள்‌ தம்‌ குமாரருக்கு விவாகம்செய்த வகையில்‌ ஏதேனும்‌ சிரமம்‌ 
அடைந்திருக்கலாம்‌. அதை நீக்கிக்கொள்வதற்கு இது நல்லது. நீர்‌ போய்‌ 
இவ்விஷயத்தைத்‌ தெளிவாக எடுத்துச்செல்வதோடு, அவ்வாறு செய்வது பல 
விஷயங்களில்‌ அனுகூலமாக இருக்குமென்று நாமும்‌ அபிப்பிராயப்படுவதாகச்‌ 
சொல்லும்‌. திருப்பெருந்துறைக்குரிய வடமொழிப்‌ புராணத்தின்‌ தமிழ்‌ 
மொழிபெயர்ப்பையும்‌ அந்த ஸ்தலத்திற்கு முன்பே உள்ள இரண்டு பழைய 
புராணங்களையும்‌ தம்பிரான்‌ அனுப்பியிருக்கிறார்‌. அவற்றையும்‌ பிள்ளையவர்களிடம்‌ 
கொண்டுபோய்க்‌ கொடுத்து வாரும்‌” என்று சொல்லி அப்புஸ்தகங்களையும்‌ என்னிடம்‌ 


கொடுத்தார்‌. 


ஒரு செய்யுளடி 


நான்‌ மறுநாட்‌ காலையிலேயே மாயூரத்திற்கு நடந்து சென்றேன்‌. ஆசிரியரிடம்‌ 
செய்தியைச்‌ சொல்லிப்‌ புஸ்தகங்களையும்‌ கொடுத்தேன்‌. அவர்‌ அவ்விஷயத்தை 
மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்‌. அப்பொழுது அவர்‌ மனம்‌ திருப்பெருந்துறை 
விநாயகர்‌ ஸந்நிதியிலேபோய்‌ நின்றிருக்க வேண்டும்‌. “செய்கிறேன்‌” என்றோ, 
“திருவாவடுதுறைக்குப்‌ புறப்படுவோம்‌” என்றோ அவர்‌ சொல்லவில்லை. 


“நிலவுவந்த முடியினொடு வெயிலுவந்த 
மழகளிற்றை நினைந்து வாழ்வாம்‌” 


என்ற ஒரு செய்யுளின்‌ அடி அவர்‌ வாக்கிலிருந்து புறப்பட்டது. அப்போது, 
'இப்பொழுதே இவர்கள்‌ புராணத்திற்குப்‌ பிள்ளையார்‌ சுழிபோட்டுவிட்டார்கள்‌' என்று 
எண்ணினேன்‌. வெயிலுவந்த விநாயகரென்பது திருப்பெருந்துறையில்‌ 
எழுந்தருளியுள்ள ஸ்தல விநாயகர்‌ திருநாமம்‌. வெயில்‌ உவந்த விநாயகர்‌ என்ற 
திருநாமத்தோடு வெயிலுக்குப்‌ பகையாகிய நிலவின்‌ ஞாபகமும்‌! அதனை அவர்‌ 


12 


திருமுடியில்‌ அணிந்திருப்பதன்‌ ஞாபகமும்‌ ஒருங்கே வந்தனபோலும்‌. நான்‌ அந்த 
அடியை ஏட்டிலே எழுதிக்கொள்ளவில்லை; என்‌ உள்ளத்திலே எழுதிக்கொண்டேன்‌. 


“சந்நிதானத்தின்‌ திருவுள்ளப்படி நடப்பதுதான்‌ எனக்கு இன்பம்‌. நீர்‌ திருப்பெருந்துறை 


பார்த்ததில்லையே?” 


“இல்லை; மாணிக்கவாசகர்‌ திருவருள்‌ பெற்ற ஸ்தலமென்று ஐயா அவர்கள்‌ சொல்லக்‌ 


கேட்டிருக்கிறேன்‌.” 


“ஆமாம்‌; அது நல்ல ஸ்தலந்தான்‌. ஆவுடையார்‌ கோவிலென்று இப்போது எல்லோரும்‌ 
சொல்லுவார்கள்‌. இறைவன்‌ திருவருளால்‌ புராணம்‌ அரங்கேற்ற நேர்ந்தால்‌ 


எல்லாவற்றையும்‌ நீர்‌ பார்க்கலாம்‌.” 


திருப்பெருந்துறையைப்‌ பார்க்க வேண்டுமென்ற விருப்பம்‌ எனக்குத்‌ தோன்றியது; என்‌ 
ஆசிரியர்‌ அந்த ஸ்தல புராணத்தைப்‌ பாட நான்‌ அதனை எழுத வேண்டுமென்ற ஆசை 
அதற்குமுன்‌ எழுந்தது. 


மூன்று நாட்கள்‌ நான்‌ மாயூரத்தில்‌ தங்கியிருந்தேன்‌. பிறகு ஆசிரியர்‌ புறப்படவே 
நானும்‌ புறப்பட்டுத்‌ திருவாவடுதுறையை அடைந்தேன்‌. 


திருவாவடுதுறைக்கு வந்தபின்‌ மீண்டும்‌ பாடங்கள்‌ வழக்கம்போல்‌ நடைபெற்றன. 
பெரிய வகையில்‌ கந்தபுராணம்‌ நடந்தது. சிறிய வகையில்‌ திருவிளையாடல்‌, 


திருநாகைக்காரோணப்‌ புராணம்‌, மாயூரப்‌ புராணம்‌ முதலியன நடந்தன. 


குமாரசாமித்‌ தம்பிரான்‌ 


குமாரசாமித்‌ தம்பிரானுக்கு வரவர மடத்து நிர்வாகத்தில்‌ கவனம்செலுத்த வேண்டிய 
அவசியம்‌ நேர்ந்தது. அவர்‌ பெரிய ஒடுக்கத்தில்‌ இருந்தார்‌. ஒடுக்கமென்பது பண்டார 
ஸந்நிதிகள்‌ இருக்கும்‌ இடத்திற்குப்‌ பெயர்‌. அவருடன்‌ இருந்து காரியதரிசியைப்‌ போல 
முக்கியமான காரியங்களைக்‌ கவனித்துவரும்‌ தம்பிரானுக்கு ஒடுக்கத்தம்பிரான்‌ என்று 
பெயர்‌. நம்பிக்கையுள்ள தம்பிரான்களையே அப்பதவியில்‌ நியமிப்பது வழக்கம்‌. அந்த 
வேலையில்‌ சின்ன ஒடுக்கமென்றும்‌ பெரிய ஒடுக்கமென்றும்‌ இரண்டு பிரிவுகள்‌ 


13 


உண்டு. பழம்‌, சந்தனக்கட்டை, கற்கண்டு, பூஜா திரவியங்கள்‌ முதலியவை சின்ன 
ஒடுக்கத்தைச்‌ சார்ந்தவை. ஆபரணங்கள்‌, விலையுயர்ந்த பட்டு, பீதாம்பரங்கள்‌, 
ஆடைகள்‌ முதலியன பெரிய ஒடுக்கத்தில்‌ உள்ளவை. அப்பெரிய ஒடுக்கத்தில்‌ 
உள்ளவர்‌ அனுபவத்தில்‌ முதிர்ந்தவராக இருப்பார்‌. அத்தகைய வேலையையே 
குமாரசாமித்‌ தம்பிரான்‌ ஏற்று நடத்தி வரலாயினர்‌. அதனோடு மடத்து வித்துவான்‌ 
வேலையும்‌ அவருக்கு இருந்தது. வித்துவானென்ற பட்டமும்‌ அதற்கு உரிய 


சின்னமாகிய பல்லக்கும்‌ அவருக்கு வழங்கப்பட்டன. 


பாடத்தில்‌ மாறுதல்‌ 


இதனால்‌ முன்போல்‌ நாள்தோறும்‌ பாடங்‌ கேட்டு வருவது அவருக்கு இயலாமற்‌ 
போயிற்று. பெரிய வகுப்பென்பது பெயரளவில்‌ வகுப்பேயன்றி உண்மையில்‌ 
குமாரசாமித்‌ தம்பிரானுக்காகவே அது நிகழ்ந்து வந்தது. அவர்‌ நிலைமாறியவுடனே 
இரு பிரிவாக இருந்த பாடங்களும்‌ மாறி, எல்லாத்‌ தம்பிரான்களும்‌ ஒருங்கே இருந்து 


கேட்க, காலையும்‌ மாலையும்‌ பாடங்கள்‌ நடைபெற்றன. குமாரசாமித்‌ தம்பிரான்‌ 


இடையிடையே ஓய்வு நேரும்போது வந்து கேட்பார்‌. 


புராண ஆரம்பம்‌ 


சில தினங்களுக்குப்‌ பிறகு பிள்ளையவர்கள்‌ திருப்பெருந்துறைப்‌ புராணம்‌ இயற்றத்‌ 
தொடங்கினார்‌. முதலில்‌ விநாயக வணக்கம்‌ ஒன்றைச்‌ சொல்லி முடித்தார்‌. மாயூரத்தில்‌ 
நான்‌ அவரைப்‌ போய்க்‌ கண்டபோது ஓரடி கூறியது அவருக்கு ஞாபகம்‌ இல்லை. 
அதனால்‌ வேறு ஒரு செய்யுளைச்‌ சொன்னார்‌. அது முடிந்தவுடன்‌ நான்‌, “மாயூரத்திற்கு 
இது விஷயமாக நான்‌ வந்தபோது வெயிலுவந்த விநாயகரைப்பற்றி ஓர்‌ அடி 
சொன்னது என்‌ ஞாபகத்தில்‌ இருக்கிறது” என்று சொல்லி அவ்வடியையும்‌ கூறினேன்‌. 
கேட்ட அவர்‌ உடனே அதனையே இறுதி அடியாக வைத்து ஒரு செய்யுளைக்‌ 
கூறினார்‌. நான்‌ எழுதினேன்‌. மேலும்‌ செய்யுட்கள்‌ சொல்லச்‌ சொல்ல எழுதி 
வரலானேன்‌. சில நாட்களில்‌ கடவுள்‌ வாழ்த்தும்‌ நாட்டுப்படலமும்‌ நிறைவேறின. 
திருப்பெருந்துறைக்கு முன்பே இருந்த தமிழ்ப்புராணங்கள்‌ இரண்டும்‌ ஸ்தல 
வரலாறுகளை வெளிப்படுத்தும்‌ நோக்கத்தோடு அமைந்தவை. பிள்ளையவர்கள்‌ பாடும்‌ 
புராணங்களில்‌ நாட்டுச்சிறப்பு, நகரச்சிறப்பு முதலிய வருணனைகள்‌ கற்பனைத்திறம்‌ 
விளங்க அமைந்திருப்பதை அறிந்தவர்கள்‌ அம்முறையில்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஊருக்கும்‌ 
புராணம்‌ வேண்டும்‌ என்று விரும்புவார்கள்‌. திருப்பெருந்துறைக்குப்‌ புதிய புராணம்‌ 
பாட வேண்டுமென்ற முயற்சியும்‌ அத்தகைய விருப்பத்தினால்‌ எழுந்ததே. 


14 


ஆதலால்‌ பிள்ளையவர்கள்‌ நாட்டுச்சிறப்பை விரிவாகவே அமைத்தார்‌. 121 
செய்யுட்களில்‌ நாட்டுப்படலம்‌ நிறைவேறியது. கடவுள்‌ வணக்கம்‌ முதலியவற்றோடு 
158 செய்யுட்கள்‌ இயற்றப்பெற்றன. அடிக்கடி சுப்பிரமணிய தேசிகர்‌ 
புராணத்தைப்பற்றிப்‌ பிள்ளையவர்களை விசாரிப்பார்‌. நான்‌ தனியே சென்று 
பேசும்போது என்னையும்‌ வினவுவார்‌. நான்‌ இன்ன இன்ன பகுதிகள்‌ நிறைவேறின 
என்று சொல்லுவேன்‌. அவருக்குச்‌ செய்யுட்களைக்‌ கேட்க வேண்டுமென்ற ஆவல்‌ 


உண்டாகும்‌. 


நாட்டுப்படலம்‌ முடிந்தவுடன்‌ ஆசிரியர்‌ அதுவரையில்‌ ஆன பகுதிகளைச்‌ சுப்பிரமணிய 
தேசிகர்‌ முன்பு படித்துக்காட்டச்‌ செய்தார்‌. அச்சமயம்‌ கும்பகோணத்திலிருந்து 
தியாகராச செட்டியார்‌ வந்திருந்தார்‌. செய்யுட்களைக்‌ கேட்டுத்‌ தேசிகர்‌ 
பாராட்டிக்கொண்டே வந்தார்‌. “திருப்பெருந்துறை பெரிய சிவசேஷத்திரம்‌. 
மாணிக்கவாசக சுவாமிகள்‌ அருள்பெற்ற ஸ்தலம்‌. அதற்கு ஏற்றபடி இப்புராணமும்‌ 
சிறப்பாக இருக்கிறது. சீக்கிரம்‌ இதை நிறைவேற்றி அரங்கேற்றிப்‌ பூர்த்தி 


செய்யவேண்டும்‌” என்றார்‌. செட்டியாரும்‌ மிகவும்‌ பாராட்டினார்‌. 


அக்கவிஞர்பிரான்‌ நாள்தோறும்‌ சிலசில பாடல்களைச்‌ செய்து வந்தார்‌. அடிக்கடி 
யாரேனும்‌ பார்க்க வருவார்கள்‌. அவர்களோடு சம்பாஷணை செய்வதில்‌ 
பொழுதுபோய்விடுமாதலால்‌ சில நாட்கள்‌ புராண வேலை நடைபெறாது. தமிழ்ப்பாடம்‌ 
மாத்திரம்‌ தடையின்றி நடந்து வந்தது. 


பெரிய புராணப்‌ பாடம்‌ 


தம்பிரான்களுடைய வேண்டுகோளின்படி ஆசிரியர்‌ பெரியபுராணப்‌ பாடம்‌ நடத்த 
ஆரம்பித்தார்‌. அப்போது தியாகராச செட்டியாரும்‌ மகா வைத்தியநாதையரும்‌ அவர்‌ 
தமையனாராகிய இராமசாமி ஐயரும்‌ மடத்திற்கு வந்திருந்தனர்‌. 


நான்‌ பெரியபுராணம்‌ படிக்கும்போது அபஸ்வரம்‌ இல்லாமல்‌ படிப்பதைக்‌ கண்டு மகா 
வைத்தியநாதையர்‌ சந்தோஷமடைந்தார்‌. சில நாட்கள்‌ அவர்‌ திருவாவடுதுறையில்‌ 
தங்கினமையின்‌, அவரோடு பழகி அவருடைய குணங்களை அறிந்துகொள்ள 
அனுகூலமாயிற்று. அவரோடு பழகப்‌ பழக அவருடைய சிவபக்தியும்‌ ஒழுக்கமும்‌ 


வரையறையான பழக்கங்களும்‌ தூய்மையும்‌ என்‌ மனத்தைக்‌ கவர்ந்தன. சுப்பிரமணிய 


15 


தேசிகரால்‌ தாம்‌ முன்னுக்கு வந்ததை எண்ணி அவர்‌ விநயமாக நடந்துகொண்டதைப்‌ 
பார்த்தபோது அவரது நன்றியறிவு எவ்வளவு சிறப்பானதென்பதை நான்‌ உணர்ந்தேன்‌. 


அவர்‌ என்னிடம்‌ அன்பு பாராட்டி எனக்கு எவ்வாறு சங்கீதப்‌ பயிற்சி ஏற்பட்டது என்று 
கேட்டார்‌. நான்‌ எங்கள்‌ குடும்ப வரலாற்றையும்‌ தந்தையாரது சங்கீதத்‌ திறமையையும்‌ 
எடுத்துச்‌ சொன்னேன்‌. எனக்குத்‌ தெரிந்த கனம்‌ கிருஷ்ணையர்‌ கீர்த்தனங்களையும்‌ 
பாடிக்காட்டினேன்‌. அவர்‌ கேட்டு மகழ்ந்தார்‌. 


வைசூரி 


ஆங்கீரஸ வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ (1872 நவம்பர்‌) முதல்‌ பெரியபுராணப்‌ பாடம்‌ 


நிகழ்ந்து வந்தது. கண்ணப்ப நாயனார்‌ புராணம்‌ நடைபெற்றபோது எனக்குத்‌ 
திடீரென்று கடுமையான ஜ்வரம்‌ வந்துவிட்டது. உடம்பில்‌ எங்கும்‌ முத்துக்கள்‌ 


உண்டாயின. எல்லோரும்‌ பெரியம்மை வார்த்திருப்பதாகச்‌ சொன்னார்கள்‌. அதனால்‌ 


பெரியபுராணப்‌ பாடம்‌ கேட்கவோ மற்றக்‌ காரியங்களைச்‌ செய்யவோ ஒன்றும்‌ 
இயலவில்லை. சத்திரத்தின்‌ ரேழி (இடைகழி)யில்‌ படுத்தபடியே இருந்தேன்‌. 
பிள்ளையவர்கள்‌ சில சமயங்களில்‌ வந்து அருகில்‌ உட்கார்ந்து, “உமக்கு இப்படி 
அசெளக்கியம்‌ வந்துவிட்டதே!” என்று வருந்துவார்‌. என்‌ கண்‌ இமைகளின்‌ மேலும்‌ 
கொப்புளங்கள்‌ எழுந்தமையால்‌ கண்களைத்‌ திறக்க முடியவில்லை. பிள்ளையவர்கள்‌ 
வரும்போது படுக்கையில்‌ எழுந்து உட்கார்ந்து கொள்வேன்‌. துக்கம்‌ பொங்கிவரும்‌. 
கண்ணையோ திறக்க முடியாது. கண்ணீர்‌ வழிய வழிய நான்‌ என்‌ வருத்தத்தைத்‌ 
தெரிவித்தேன்‌. “என்‌ பாட்டனார்‌ ஊராகிய சூரியமூலைக்குப்‌ போய்த்‌ தேகசெளக்கியம்‌ 
உண்டான பிறகு வருகிறேன்‌' என்றேன்‌. அவ்வாறே செய்யலாம்‌ என்று கூறி என்னை 


அனுப்புவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யலானார்கள்‌. 


அப்பொழுது மடத்துக்குக்‌ கல்லிடைக்குறிச்சியிலிருந்து வீரராகவையர்‌ என்ற கனவான்‌ 


ஒருவர்‌ தம்‌ குடும்பத்துடன்‌ வந்து சத்திரத்தில்‌ தங்கியிருந்தார்‌. அவருடைய முதிய 
தாயார்‌ ஒருவிதமான உதவி செய்வாரும்‌ இல்லாமல்‌ நான்‌ கஷ்டப்படுவதைக்‌ கண்டு 
இரங்கி வருந்தி, “அப்பா! நீ கவலைப்படாதே; நான்‌ பார்த்துக்கொள்ளுகிறேன்‌” என்று 
கூறி என்‌ அருகில்‌ இருந்து வேண்டிய அனுகூலங்களைச்‌ செய்துவந்தார்‌. இரவு 
முழுவதும்‌ தூங்காமல்‌ என்னைக்‌ கையைப்‌ பிடித்து அழைத்துச்சென்றும்‌, தாகமென்று 
சொன்னபோதெல்லாம்‌ வெந்நீர்‌ வைத்துக்கொடுத்தும்‌ பாதுகாத்தார்‌. எனக்குத்‌ 
துன்பத்தைக்‌ கொடுத்த அம்மையின்‌ தெய்வம்‌ அத்துன்பத்தினிடையே பாதுகாப்பதற்கு 
அவ்வுருவம்‌ எடுத்து வந்ததாகவே எண்ணினேன்‌. 


16 


தை மாதத்தில்‌ நடைபெறும்‌ குருபூஜை சமீபித்துக்கொண்டிருந்தது. அதன்பொருட்டுப்‌ 
பலர்‌ வருவார்களாதலால்‌ அச்சமயத்தில்‌ திருவாவடுதுறையில்‌ இருப்பது நல்லதன்று 
என எண்ணியே நான்‌ சூரியமூலை செல்வதாக என்‌ ஆசிரியரிடம்‌ கூறினேன்‌. 


விடைபெறுதல்‌ 


என்‌ அசெளக்கியத்தையும்‌ அதனால்‌ பிள்ளையவர்களுக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும்‌ 


அறிந்த சுப்பிரமணிய தேசிகர்‌ பெரியபுராணப்‌ பாடத்தை நிறுத்தும்படி 


கட்டளையிட்டார்‌. 


என்னை ஒரு பல்லக்கில்‌ இருக்கச்செய்து சூரியமூலைக்கு அனுப்பினார்‌. மூங்கில்‌ 
வளைவுள்ள அப்பல்லக்கு மூடி இல்லாதது; அவசரத்தில்‌ வேறு ஒன்றும்‌ செய்ய 


இயலவில்லை. கண்ணை மூடியபடியே எல்லோரிடமும்‌ விடைபெற்றுக்கொண்டேன்‌. 


பிள்ளையவர்களும்‌ பிறரும்‌ என்னைப்‌ பார்த்து மிகவும்‌ விசனப்பட்டார்கள்‌. 


“சாமிநாதையர்‌, போய்‌ வருகிறீரா?” என்ற பேச முடியாமல்‌ வார்த்தைகளை 


ஒவ்வொன்றாகத்‌ தழுதழுத்தபடியே பொங்கிவரும்‌ துயரத்தில்‌ நனைத்துக்‌ கூறினார்‌ 
ஆசிரியர்‌. 


எனக்குப்‌ பேச வாய்‌ வரவில்லை. குழறினேன்‌; அழுதேன்‌; காலை எட்டுமணிக்குப்‌ 
பல்லக்கில்‌ நான்‌ சூரியமூலையை நோக்கிப்‌ பிரயாணப்பட்டேன்‌. பிள்ளையவர்கள்‌ 
என்னுடன்‌ ஹரிஹரபுத்திர பிள்ளை என்ற மாணாக்கரை வழித்துணையாகச்‌ 
சென்றுவரும்படி அனுப்பினார்‌. சூரியமூலைக்குத்‌ திருவாவடுதுறையிலிருந்து போக 
அப்போது வசதியான சாலையில்லை. வயல்களின்‌ கரைவழியே போக வேண்டும்‌. 
எனக்கும்‌ பிள்ளையவர்களுக்கும்‌ இடையிலே உள்ள தூரம்‌ அதிகமாயிற்று. என்‌ 


உள்ளத்தில்‌, “இந்தத்‌ தூரம்‌ இப்படியே விரிந்து சென்றுவிடுமோ?” என்ற எண்ணம்‌ 
சிறிது தோன்றியது; அப்போது என்‌ வயிறு பகீரென்றது. 


பல்லக்கு, சூரியமூலைக்கு அருகில்‌ உள்ள ஒரு தோப்பு வழியே சென்றபோது என்‌ 


தந்தையார்‌ எதிரே வந்தனர்‌. நான்‌ இருந்த நிலையைக்‌ கண்ட அவர்‌ திடுக்கிட்டுப்‌ 
போனார்‌. அவர்‌ வந்த கோலம்‌ ஏதோ ஒரு விசேஷத்தைக்‌ குறிப்பித்தது. கண்ணை 


17 


நன்றாகத்‌ திறந்து பார்க்க என்னால்‌ முடியவில்லை. “பேசாமல்‌ வீட்டுக்குப்‌ போ; பிறகு 


பேசிக்கொள்ளலாம்‌” என்று தந்தையார்‌ சொல்லிச்‌ சென்றார்‌. 


53. அம்மை வடு 


நான்‌ பல்லக்கில்‌ சூரியமூலையை அடைந்தபோது பகல்‌ 11 மணி இருக்கும்‌. 
அம்மையென்ற காரணத்தால்‌ என்னை நேரே அம்மானுடைய வீட்டிற்குள்‌ செல்ல 
அங்கிருந்தவர்கள்‌ அனுமதிக்கவில்லை. வெளியூர்களிலிருந்து சிலர்‌ வந்திருந்தனர்‌. 
நான்‌ இருந்த பல்லக்கு வீட்டுக்கு எதிரே உள்ள தென்னந்தோப்பில்‌ இறக்கி 


வைக்கப்பட்டது. 


எனக்கு இன்னது செய்வதென்று தெரியவில்லை. அங்கே அவ்வளவு பேர்கள்‌ 
கூடியிருந்ததற்குக்‌ காரணம்‌ இன்னதென்று தெரிந்தபோது நான்‌ இடிவிழுந்தவன்‌ 
போலானேன்‌. நான்‌ அங்கே சென்ற தினத்திற்கு முதல்நாள்‌ என்‌ அருமை மாதாமகரும்‌, 
சிவபக்தியை எனக்கு இளமையிலேயே புகட்டியவரும்‌ ஆன கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ 
சிவசாயுஜ்ய பதவியை அடைந்தனர்‌. அவருடைய இனிய வார்த்தைகளையும்‌ சிவபூஜா 
விசேஷத்தையும்‌ வேறு எங்கே காண்போமென்று இரங்கினேன்‌. 


குழப்பமான நிலை 


இந்நிலையில்‌ தோப்பிலே நான்‌ பல்லக்கிற்‌ கிடந்தபடியே வருந்துகையில்‌ 
சஞ்சயனத்தை நடத்திவிட்டு என்‌ அம்மானாகிய சிவராமையருடன்‌ என்‌ தந்தையாரும்‌ 
பிறரும்‌ வந்தனர்‌. என்னை வீட்டுக்குள்‌ செல்ல அனுமதிக்காமல்‌ இருந்தவர்களைக்‌ 
கண்டு அம்மான்‌ கோபித்துக்கொண்டார்‌. “நம்முடைய குழந்தை; அவன்‌ 
கஷ்டப்படும்போது அவனுக்கு உதவாக வீடு வேறு எதற்கு? நன்றாய்ப்‌ பிச்சைக்காரன்‌ 
மாதிரி தோப்பில்‌ நிறுத்தி வைத்தீர்கள்‌? உங்கள்‌ மனம்‌ கல்லோ!” என்று சொல்லிப்‌ 
பக்கத்தில்‌ ஒருவரும்‌ குடியில்லாமல்‌ தனியேயிருந்த அவருடைய வேறொரு வீட்டைத்‌ 


திறந்து விரைவில்‌ என்னை அங்கே கொணர்ந்து வைக்கச்‌ செய்தார்‌. 


பிறகு என்‌ தந்தையாரும்‌ தாயாரும்‌ வந்து என்னைக்‌ கண்டு மிகவும்‌ வருந்தினார்கள்‌. 
வேண்டிய பரிகாரங்களைப்‌ பிறர்‌ செய்ய நான்‌ அவ்வீட்டிலே இருந்து வந்தேன்‌. 


எனக்குக்‌ கண்டிருப்பது பெரியம்மையின்‌ வகையாகிய பனையேறியம்மையென்று 


18 


அங்குள்ளோர்‌ சொன்னார்கள்‌. நான்‌ செளக்கியமாக வந்துசேர்ந்ததை ஆசிரியரிடம்‌ 
தெரிவிக்கும்படி எனக்குத்‌ துணையாக வந்த ஹரிஹரபுத்திர பிள்ளையிடம்‌ சொல்லி 
அனுப்பினேன்‌. 


அம்மையின்‌ வேகம்‌ 


ஒருநாள்‌ எனக்கு அம்மையின்‌ வேகம்‌ அதிகமாயிற்று. நான்‌ என்‌ நினைவை இழந்தேன்‌. 
அப்போது எல்லோரும்‌ பயந்துபோயினர்‌. என்‌ தாயாரும்‌ தந்தையாரும்‌ 


கண்ணீர்விட்டனர்‌. 


எனக்கு நினைவு சிறிது வந்தபோது, “நாம்‌ மிகவும்‌ அபாயமான நிலையில்‌ 
இருக்கிறோம்‌” என்ற உணர்வு உண்டாயிற்று. அருகில்‌ கண்ணும்‌ கண்ணீருமாய்‌ 
இருந்த என்‌ தாயாரை நோக்கி, “நான்‌ பிறந்து உங்களுக்கு ஒன்றும்‌ செய்யாமற்‌ 
போகிறேனே!” என்று பலஹீனமான குரலில்‌ சொன்னேன்‌. அதைக்‌ கேட்டு அவர்‌ 


கோவென்று கதறினார்‌. என்‌ தந்தையாரும்‌ துக்கசாகரத்தில்‌ ஆழ்ந்தார்‌. ஒன்றும்‌ 
அறியாத குழந்தையாகிய என்‌ தம்பி அருகில்‌ இருந்து மருளமருள விழித்தான்‌. 


ஆண்டவன்‌ திருவருளால்‌ அக்கண்டத்தினின்றும்‌ நான்‌ தப்பினேன்‌. அம்மை 
கடுமையாக இருந்தாலும்‌ அக்கடுமை என்‌ உடம்பில்‌ தழும்பை உண்டாக்கியதோடு 
நின்றது. என்‌ பாட்டனார்‌ இறந்த துக்கத்தின்‌ நடுவிலே வளர்ந்து வந்து அத்துன்ப 
நிலையை நினைவுறுத்தும்‌ அடையாளமாக இன்றும்‌ சில அம்மை வடுக்கள்‌ என்‌ 
உடலில்‌ இருக்கின்றன. 


மார்கழி மாதம்‌ முழுவதும்‌ நான்‌ மிக்க துன்பத்தை அடைந்தேன்‌. தைமாதம்‌ பிறந்தது. 
எனக்குச்‌ சிறிது செளக்கியம்‌ உண்டாயிற்று; தலைக்கு ஜலம்விட்டார்கள்‌. 
திருவாவடுதுறையில்‌ அசுவதி நக்ஷத்திரத்திலே குருபூஜை நடைபெற்றது. அன்று இரவு 
சூரியமூலையில்‌ என்‌ அம்மான்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌ இருந்தபடியே பார்த்தபோது 
திருவாவடுதுறையில்‌ ஆகாசவாணங்கள்‌ தெரிந்தன. முந்தின வருஷத்தில்‌ நான்‌ 
திருவாவடுதுறையிலே கண்ட காட்சிகள்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக என்‌ ஞாபகத்துக்கு 


வந்தன. என்‌ ஆசிரியர்‌ பலருக்குச்‌ செய்யுள்‌ இயற்றி அளித்ததை நினைத்தபோது, 
“இவ்வருஷமும்‌ அத்தகைய ஆச்சரிய நிகழ்ச்சிகளைப்‌ பார்க்கக்‌ கொடுத்து 


வைக்கவில்லையே!” என்று வருந்தினேன்‌. 


19 


“நாம்‌ இல்லாத காலத்தில்‌ மாணக்கர்களுக்கு என்ன என்ன பாடங்கள்‌ நடந்தனவோ! 
நாம்‌ என்ன என்ன அரிய விஷயங்களைக்‌ கேளாமல்‌ இருக்கிறோமோ!” என்ற 
சிந்தனையும்‌ எனக்கு இருந்தது. பிள்ளைவர்கள்‌ மார்கழி மாதத்தில்‌ புறப்பட்டுச்‌ சில 
ஊர்களுக்குச்‌ சென்று தை மாதம்‌ குருபூஜைக்கு வந்தார்கள்‌ என்ற செய்தி எனக்குப்‌ 
பிறகு தெரிய வந்தது. அப்பொழுதுதான்‌, “நமக்கு அதிகமான நஷ்டம்‌ நேரவில்லை” 
என்று எண்ணி ஆறுதல்‌ உற்றேன்‌. பிள்ளையவர்கள்‌ விருப்பப்படி அடிக்கடி 
திருவாவடுதுறையிலிருந்து சிலர்‌ வந்து என்னைப்‌ பார்த்துச்‌ செல்வார்கள்‌. 


மகாமகம்‌ 


அந்த வருஷம்‌ (1873) மகாமக வருஷம்‌. மகாமக காலத்தில்‌ கும்பகோணத்திற்‌ 
பெருங்கூட்டம்‌ கூடுமென்றும்‌ பல வித்வத்சபைகள்‌ நடைபெறும்‌ என்றும்‌ 
கேள்வியுற்றிருந்தேன்‌. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர்‌ தம்‌ பரிவாரங்களுடன்‌ சென்று 
தங்குவாரென்றும்‌, பல வித்துவான்கள்‌ அவர்‌ முன்‌ கூடுவார்களென்றும்‌, 
பிள்ளையவர்களும்‌ அவருடன்‌ போய்த்‌ தங்குவாரென்றும்‌ அறிந்தேன்‌. “நம்முடைய 
துரதிர்ஷ்டம்‌ எவ்வளவு கொடியது! பன்னிரண்டு வருஷங்களுக்கு ஒருமுறை வரும்‌ 
இவ்விசேஷத்துக்குப்‌ போய்‌ வர நமக்கு முடியவில்லையே! பிள்ளையவர்களைச்‌ 
சார்ந்தும்‌ அவர்களோடு சேர்ந்து இப்புண்ணிய காலத்தில்‌ நடக்கும்‌ விசேஷங்களைக்‌ 
கண்டு களிக்க முடியாமல்‌ அசெளக்கியம்‌ நேர்ந்துவிட்டதே!” என்றெல்லாம்‌ நினைந்து 
நினைந்து வாடினேன்‌. 


சூரியமூலையிலிருந்து சிலர்‌ மகாமகத்துக்குப்‌ போய்‌ வந்தனர்‌. அங்கே சுப்பிரமணிய 
தேசிகரும்‌ பிள்ளையவர்களும்‌ வந்திருந்தார்களென்றும்‌ பல பல விசேஷங்கள்‌ 
நடைபெற்றனவென்றும்‌ அவர்கள்‌ வந்து சொல்ல எனக்கும்‌ இயல்பாகவே இருந்த 
வருத்தம்‌ பின்னும்‌ அதிகமாயிற்று. 


ஆசிரியரை அடைதல்‌ 


என்‌ தேகநிலை வரவரக்‌ குணமடைந்து வந்தமையால்‌, “இனி விரைவில்‌ 
பிள்ளையவர்களிடம்‌ போகவேண்டும்‌” என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே 
இருந்தேன்‌. என்‌ தந்தையார்‌ என்‌ வேகத்தை உணர்ந்து மாசி மாதம்‌ 17-ஆம்‌ தேதி (29- 
2-1873) புதன்கிழமை மாலை என்னை அழைத்துக்கொண்டு திருவாவடுதுறைக்கு 
வந்தார்‌. 


20 


அப்பொழுது மடம்‌ என்றும்‌ இல்லாத கலகலப்போடு இருந்தது. மகாமகத்திற்குப்‌ 
போயிருந்த வித்துவான்களும்‌ பிரபுக்களும்‌ சுப்பிரமணிய தேசிகரோடு 
திருவாவடுதுறைக்கு வந்திருந்தனர்‌. எல்லோரும்‌ அவரவர்களுக்கு அமைக்கப்பெற்ற 
இடங்களில்‌ தங்கியிருந்தனர்‌. 


மடத்தில்‌ கீழைச்சவுகண்டியில்‌ பிள்ளையவர்கள்‌ பலருக்கிடையே இருந்து 
சம்பாஷணை செய்திருந்தனர்‌. அவ்விடத்தை அணுகி ஆசிரியரைக்‌ கண்டேன்‌. 
அப்போது என்‌ உடம்பில்‌ உள்ள அம்மை வடுக்களைக்‌ கண்டால்‌ அவர்‌ 
வருத்தமடைவாரென்று எண்ணி அவர்‌ கண்களுக்குத்‌ தெரியாதபடி அதிகமாக 
விபூதியை உடம்பு முழுவதும்‌ பூசியிருந்தேன்‌. ஆசிரியர்‌ என்னைக்‌ கண்டவுடன்‌ மிக்க 


அன்போடு, “சாமிநாதையரா? இப்போது உடம்பு செளக்கியமாயிருக்கிறதா? உடம்பு 
முழுவதும்‌ வடுத்‌ தெரியாமல்‌ விபூதி கவசம்‌ தரித்திருக்கிறதுபோல்‌ தோற்றுகிறது. 


உம்முடைய ஞாபகமாகவே இருக்கிறேன்‌. கண்ணப்ப நாயனார்‌ புராணத்தோடே 


பெரிய புராணம்‌ நின்றிருக்கிறது. மகாமக காலத்தில்‌ நீர்‌ இருந்திருந்தால்‌ எவ்வளவோ 
சந்தோஷமாக இருந்திருக்கும்‌” என்று கூறினார்‌. அப்பால்‌ என்‌ தந்தையாரைப்‌ பார்த்து 


க்ஷேம சமாசாரங்களை விசாரித்தார்‌. 


இராமசாமி பிள்ளை 


அப்போது மதுரை இராமசாமி பிள்ளை என்ற தமிழ்‌ வித்துவானொருவர்‌ அங்கே 
இருந்தார்‌. அவர்‌ பிள்ளையவர்களுடைய மாணாக்கர்‌. ஆறுமுக நாவலரிடம்‌ பழகியவர்‌. 
தாம்‌ இயற்றிய சில நூல்களைப்‌ பிள்ளையவர்களிடம்‌ படித்துக்காட்டி அவர்‌ கூறிய 
திருத்தங்களைக்‌ கேட்டு வந்தார்‌. அவரைப்‌ பற்றி நான்‌ சிலமுறை 
கேள்வியுற்றிருந்தேன்‌. பிள்ளையவர்கள்‌ அங்கிருந்தவர்களில்‌ ஒவ்வொருவரையும்‌ 


எனக்கு பழக்கம்‌ செய்வித்தார்‌. 


ஆசிரியர்‌ விருப்பம்‌ 


என்‌ உடம்பில்‌ மெலிவைக்‌ கண்ட ஆசிரியர்‌ என்‌ தந்தையாரைப்‌ பார்த்து, “இவருக்கு 
இன்னும்‌ நல்ல செளக்கியமுண்டாகவில்லை. இங்கே ஆகாரவசதிகள்‌ போதியபடி 
இல்லை. இவருடைய தாயார்‌ இடும்‌ உணவை உண்டுதான்‌ இவர்‌ உடம்பு 


தேறவேண்டும்‌. ஊரிலேயே இன்னும்‌ சில தினங்கள்‌ இருந்து உடம்பு செளக்கியமான 


21 


பிறகு வரலாம்‌” என்று சொல்லி வந்தார்‌. “இவர்‌ நம்மை மீட்டும்‌ ஊருக்கு 
அனுப்பிவிடுவாரோ!” என்று அஞ்சினேன்‌. 


“ஆனாலும்‌ இவரைப்‌ பிரிந்திருப்பது எனக்குச்‌ சிரமமாகவே இருக்கிறது. இவர்‌ 
ஊருக்குப்‌ போன பிறகு நானும்‌ சில ஊர்களுக்குப்‌ போய்‌ வந்தேன்‌. அப்பால்‌ குருபூஜை 


வந்தது. பின்பு மகாமகம்‌ வந்தது. பாடம்‌ நடக்கவில்லை. இனிமேல்‌ பாடத்தை நிறுத்தி 
வைப்பது உசிதமன்று. ஒரு யோசனை தோன்றுகிறது. தாங்கள்‌ அப்படிச்‌ செய்தால்‌ 
அனுகூலமாக இருக்கும்‌” என்று ஆசிரியர்‌ என்‌ தந்தையாரை நோக்கி மனுபடியும்‌ 


கூறினார்‌. 


“என்ன செய்ய வேண்டும்‌?” 


“இவருடைய தாயாரை அழைத்துக்கொண்டு பூஜையோடு வந்து தாங்கள்‌ இவ்விடம்‌ 
சிலகாலம்‌ இருந்து இவரைக்‌ கவனித்துக்கொண்டால்‌ நலமாக இருக்கும்‌.” 


“அப்படியே செய்கிறேன்‌. அதில்‌ என்ன கஷ்டம்‌ இருக்கிறது?” என்று என்‌ தந்தையார்‌ 


உடன்பட்டார்‌. அப்போது எனக்கு உண்டான மகிழ்ச்சி எல்லையற்றது. 


தந்தையார்‌ உடனே விடைபெற்றுச்‌ சென்று என்‌ தாயாரை அழைத்து வந்தார்‌. 
பிள்ளையவர்கள்‌ நாங்கள்‌ இருப்பதற்கு வேண்டிய வசதிகளை மடத்துக்‌ 


காரியஸ்தர்களைக்கொண்டு திருவாவடுதுறையில்‌ செய்வித்தார்‌. 


மீண்டும்‌ பெரியபுராணப்‌ பாடம்‌ வழக்கம்போல்‌ நடந்தது. நன்னூல்‌ விருத்தியுரையைச்‌ 


சிலரும்‌ காண்டிகையுரையைபச்‌ சிலரும்‌ பாடங்கேட்டு வந்தனர்‌. அவர்களுடன்‌ நானும்‌ 
கலந்துகொண்டேன்‌. 


இரண்டு மாணாக்கர்கள்‌ 


பிள்ளையவர்களிடம்‌ மற்ற மாணாக்கர்களோடு இரண்டு அபிஷேகஸ்தர்களும்‌ பாடங்‌ 
கேட்டனர்‌. அவர்கள்‌ இருவர்பாலும்‌ மாணாக்கர்களிற்‌ சிலர்‌ 
வெறுப்புக்கொண்டவர்களைப்போல நடந்து வந்தனர்‌. முதலில்‌ அதற்குக்‌ காரணம்‌ 
எனக்கு விளங்கவில்லை; பிறகு தெரிந்தது. என்‌ ஆசிரியர்‌ திருவிடைமருதூருலாவை 


22 


இயற்றி அரங்கேற்றிய காலத்தில்‌ அவ்விருவரும்‌ பலவகையான இடையூறுகளை 
விளைவித்தார்களாம்‌. “சிவபெருமான்‌ திருவீதியிலே செல்லும்போது பேதை முதல்‌ 
பேரிளம்‌ பெண்‌ இறுதியாக உள்ள ஏழுபருவ மகளிரும்‌ காமுற்றார்கள்‌” என்ற செய்தி 
அவ்வுலாவில்‌ வருகிறது. திருவிடைமருதூரில்‌ வசித்த ராஜபந்துக்களான சில 
மகாராஷ்டிரர்களிடம்‌ மேலே சொன்ன இருவரும்‌ சென்று, “இந்த ஸ்தலத்தில்‌ ஸ்வாமி 
வருகையில்‌ வீதியில்‌ உள்ள பெண்கள்‌ காமம்கொண்டு பிதற்றினார்களென்று இவ்வூர்‌ 
உலாவை இயற்றிய ஆசிரியர்‌ சொல்லியிருக்கிறார்‌. இந்த வீதியில்‌ நீங்கள்‌ 
குடியிருக்கிறீர்கள்‌. உங்கள்‌ ஜாதி ஸ்திரீகளுக்கு அபவாதம்‌ அல்லவா இது?” என்று 
சொல்லிக்‌ கலகமூட்டிவிட்டார்களாம்‌. பிள்ளையவர்களுக்கு இதனால்‌ சில 
அசெளகரியங்களும்‌ நேர்ந்தனவாம்‌. 


ஆனால்‌ அவ்விருவரும்‌ பாடங்‌ கேட்டு வருகையில்‌ குணநிதியாகிய பிள்ளையவர்கள்‌ 


அவர்களிடம்‌ சிறிதேனும்‌ வெறுப்பைக்காட்டாமல்‌ பிரியமாகவே நடத்தி வந்தார்‌. மற்ற 
மாணாக்கர்களுக்கோ அவ்விருவரிடத்திலும்‌ வெறுப்பு இருந்தே வந்தது. 
இச்செய்திகளை நான்‌ கேட்டபோது எனக்கும்‌ அவர்களிடத்தில்‌ கோபம்‌ மூண்டது. 
நன்னூலில்‌ அடிக்கடி அவர்களைக்‌ கேள்விகேட்டுத்‌ திணற வைப்பேன்‌. அவர்கள்‌ முகம்‌ 
வாடி இருப்பார்கள்‌. இடையிடையே அவர்கள்‌ முன்‌ செய்த விஷமத்தனமான 
காரியத்தைக்‌ குறிப்பாகச்‌ சொல்லிக்காட்டுவேன்‌. பிள்ளையவர்களிடத்திலிருந்த 
மதிப்பும்‌ இளமைமுறுக்குமே அவ்வாறு நான்‌ செய்ததற்குக்‌ காரணம்‌. 


இப்படி அடிக்கடி அவர்கள்‌ எங்களிடம்‌ அகப்பட்டுத்‌ துன்புறுவதைக்‌ கண்ட ஆசிரியர்‌ 
அவ்வாறு செய்யவேண்டாமென்று குறிப்பாகச்‌ சொல்லுவார்‌. எங்களுக்கிருந்த 
ஆத்திரம்‌ தீரவேயில்லை. ஆசிரியர்‌ அவ்வாறு சொல்லும்‌ தினத்தில்‌ மாத்திரம்‌ சும்மா 
இருப்போம்‌. மறுபடியும்‌ கண்டனம்‌ கிளம்பும்‌. எங்கள்‌ ஆசிரியர்‌ இவ்விஷயத்தை 
ஒருநாள்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ சொல்லி, “இந்தப்‌ பிள்ளைகளுக்கு அவர்களிடம்‌ 
கோபம்‌ உண்டு. அடியேனிடம்‌ அவ்விருவரும்‌ தவறாக முன்பு நடந்துகொண்டார்கள்‌. 
அதைத்‌ தெரிந்து அவர்களைப்‌ படாதபாடு படுத்துகிறார்கள்‌. நான்‌ இந்த விஷயத்தில்‌ 


ஒருவாறு சம்பந்தமுடையவனாதலால்‌ இவர்களைச்‌ சமாதானம்‌ செய்ய இயலவில்லை. 


சந்நிதானத்தில்‌ ஒரு வார்த்தை கட்டளையிட வேண்டும்‌” என்று கேட்டுக்கொண்டார்‌. 
உடனே தேசிகர்‌ எங்களை மாத்திரம்‌ அழைத்துவரச்‌ செய்து, தக்க நியாயங்களை 
எடுத்துக்காட்டி, “நம்மிடம்‌ வந்திருக்கும்‌ அவ்விருவர்களிடமும்‌ விரோதம்‌ பாராட்டுவது 
அழகன்று” என்று சொன்னார்‌. அது முதல்‌ நாங்கள்‌ அவர்கள்பால்‌ இருந்த கோபம்‌ 
நீங்கி அன்போடு பழகலானோம்‌. 


23 


திருச்சிற்றம்பலக்‌ கோவையார்‌ 


அவ்விருவர்களுள்‌ ஒருவராகிய மருதபண்டாரமென்பவருக்கும்‌ எனக்கும்‌ ஆசிரியர்‌ 
திருச்சிற்றம்பலக்‌ கோவையார்‌ பாடஞ்சொல்லி வந்தார்‌. நாங்கள்‌ அதைக்‌ கேட்பதோடு 
தனியே இருந்து சிந்திப்பதும்‌ உண்டு. ஒருநாள்‌ மடத்து முகப்பில்‌ தம்பிரான்கள்‌ சிலரும்‌ 
காரியஸ்தர்கள்‌ சிலரும்‌ கூடியிருந்தார்கள்‌. அவர்களிற்‌ சிலர்‌ என்னை நோக்கிக்‌ 
கோவையாரிலிருந்து சில செய்யுட்களைச்‌ சொல்லிப்‌ பொருளும்‌ 
சொல்லவேண்டுமென்று விரும்பினர்‌. நான்‌ பைரவி ராகத்தை ஆலாபனம்‌ செய்து சில 
செய்யுட்களைச்‌ சொல்லி விரிவாகப்‌ பொருளும்‌ உரைத்தேன்‌. யாவரும்‌ 


திருப்தியுற்றார்கள்‌. 


அப்பொழுது அங்கே கேட்டுக்கொண்டிருந்த பூஷை வைத்தியலிங்கத்‌ 
தம்பிரானென்னும்‌ பெரியார்‌, “கோவையார்‌ புஸ்தகம்‌ உங்களிடம்‌ இருக்கிறதா?” 
என்றார்‌. “இல்லை” என்றேன்‌. உடனே அவர்‌ எழுந்து தம்முடைய அறைக்குச்‌ சென்று 
அங்கே வெகுஜாக்கிரதையாக வைத்திருந்த திருவாசகமும்‌ கோவையாரும்‌ சேர்ந்த 
பழைய அச்சுப்பிரதி ஒன்றைக்‌ கொணர்ந்துகொடுத்தார்‌. “இப்படி லாபம்‌ 
கிடைக்குமானால்‌ தினந்தோறும்‌ நான்‌ இவ்வாறு உபந்நியாசம்‌ செய்வேனே” என்று 
சொல்லி அதை வாங்கிக்கொண்டு படித்து வரலானேன்‌. 


இடையிடையே ஆசிரியர்‌ திருப்பெருந்துறைப்‌ புராணச்‌ செய்யுட்களை இயற்றி 
வந்தார்‌. குமாரரது கலியாணத்தில்‌ ஏற்பட்ட செலவில்‌ அவருக்குக்‌ கடன்‌ இருந்தது. 
அதை நீக்குவதற்கு வழி தெரியவில்லை. அத்துயரமும்‌ பாடம்‌ சொல்லும்‌ வேலையும்‌ 
சேர்ந்தமையால்‌ இயல்பாக உள்ள உத்ஸாகத்தோடு புராணத்தை இயற்ற 


முடியவில்லை; அது மெல்ல நடந்து வந்தது. 


54. எழுத்தாணிப்‌ பாட்டு 


சிதம்பரம்‌ பிள்ளையின்‌ கலியாணத்துக்காக என்‌ ஆசிரியர்‌ தம்‌ அளவுக்கு மேற்பட்ட 
பணத்தைச்‌ செலவு செய்தார்‌. செலவிடும்போது மிகவும்‌ உத்ஸாகமாகவே இருந்தது. 
கலியாணமானபின்‌ ஜவுளிக்கடைக்காரர்களும்‌ மளிகைக்கடைக்காரர்களும்‌ பணத்துக்கு 
வந்து கேட்டபோதுதான்‌ உலக வழக்கம்போல்‌ அவருக்குக்‌ கலியாணச்‌ செலவின்‌ 
அளவு தெரிந்தது. அக்கடனை எவ்வகையாகத்‌ தீர்க்கலாமென்ற கவலை 
உண்டாயிற்று. பொருள்‌ முட்டுப்பாடு வரவர அதிகமாயிற்று. இதனால்‌ மிக்க 


24 


கவலையில்‌ ஆழ்ந்திருந்தார்‌. ஒரு பெருந்தொகையைக்‌ கொடுத்துதவிசெய்து 
அவருக்கிருந்த மனக்கவலையை நீக்கக்கூடிய உபகாரி ஒருவரும்‌ அப்போது இல்லை. 
வேறுவகையில்‌ பொருளீட்டவும்‌ வழியில்லை. ஏதேனும்‌ ஒரு நூலை இயற்றி 
அரங்கேற்றினால்‌ அப்போது நூல்செய்வித்தவர்கள்‌ தக்கபடி பொருளுதவி 
செய்வதுண்டு. இதைத்தவிர வேறு வருவாய்க்கு மார்க்கம்‌ இல்லை. திருப்பெருந்துறைப்‌ 
புராணத்தை இயற்றி அரங்கேற்றினால்‌ இரண்டாயிர ரூபாய்‌ வரையிற் 
கிடைக்குமென்ற நம்பிக்கை இருந்தது. புராணம்‌ ஆரம்ப நிலையிலேதான்‌ இருந்தது. 
அது முழுவதும்‌ பாடி நிறைவேற்றி அரங்கேற்றி முடிந்த பிறகுதானே பணம்‌ 
கிடைக்கும்‌? அதுவரையிற்‌ கடன்காரர்களுக்கு வழி சொல்லவேண்டுமே! 


எப்போதும்‌ கடனாளி 


அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. “திருப்பெருந்துறைப்‌ புராண” அரங்கேற்றத்தின்‌ 
பின்‌ நமக்கு எப்படியும்‌ பணம்‌ கிடைக்கும்‌. இப்போது மடத்திலுள்ள அதிகாரிகளில்‌ 
யாரிடமேனும்‌ ஐந்நூறு ரூபாய்‌ வாங்கி அவசரமாக உள்ள கடன்தொல்லையைத்‌ தீர்த்து 
அப்பால்‌ திருப்பிக்‌ கொடுத்துவிடுவோம்‌” என்று அவர்‌ எண்ணினார்‌. அவருடைய 
வாழ்க்கைப்‌ போக்கு இவ்விதமே அமைந்திருந்தது. வீட்டில்‌ செலவு ஒரு 
வரையறையின்றி நடைபெறும்‌. கடன்‌ வாங்கிக்கொண்டே இருப்பார்‌. எங்கேனும்‌ 
புராணம்‌ பாடி அரங்கேற்றினால்‌ ஆயிரம்‌, இரண்டாயிரம்‌ கிடைக்கும்‌. அதைக்கொண்டு 


கடனைத்‌ தீர்ப்பார்‌. பிறகு செலவு ஏற்படும்போது கடன்‌ வாங்குவார்‌. மடத்தில்‌ 


அவருடைய ஆகாரம்‌ முதலிய செளகரியங்களுக்கு வேண்டிய வசதிகள்‌ 
செய்யப்பட்டிருந்தாலும்‌ அவருடைய தாராளமான செலவுக்குத்தக்க பொருளுதவி 
கிடைக்கவில்லை. அவருடைய கனிந்த உள்ளமும்‌ பெருந்தன்மையும்‌ அவரை 
எப்போதும்‌ கடனாளியாகவே வைத்திருந்தன. 


கடனை மறுத்த தம்பிரான்‌ 


மடத்தில்‌ முக்கிய நிருவாகியாக இருந்த தம்பிரானிடம்‌ குமாரசாமித்‌ தம்பிரான்‌ மூலம்‌ 
ஆசிரியர்‌ கடன்‌ கேட்கச்செய்தார்‌. அத்தம்பிரானோ கடன்கொடுப்பதற்கு 


உடன்படவில்லை. 


பிறரைக்‌ கடன்கேட்பதால்‌ உண்டாகும்‌ துன்பத்தை அவர்‌ அப்பொழுது அதிகமாக 


உணர்ந்தார்‌. “நாம்‌ இம்மடத்தில்‌ இவ்வளவு நாட்களாகப்‌ பழகுகிறோம்‌. நம்மிடத்தில்‌ 
எல்லோருக்கும்‌ மதிப்பிருக்கிறது என்பது இவருக்குத்‌ தெரியும்‌. இருந்தும்‌ இவர்‌ 


25 


பணம்கொடுக்க மறுக்கிறார்‌. உலக இயல்பு இதுதான்‌ போலும்‌! சமயத்திலேதான்‌ 
ஜனங்களுடைய இயற்கையை நாம்‌ அறிகிறோம்‌. அவர்களைச்‌ சொல்வதில்‌ என்ன 
பயன்‌? நாமும்‌ ஜாக்கிரதையாக இருந்து வரவேண்டும்‌. துறவுக்கோலம்‌ பூண்ட இவரே 
இப்படி இருந்தால்‌ மற்றவர்கள்‌ எப்படி இருப்பார்கள்‌?” என்று எண்ணி எண்ணி அவர்‌ 
வருந்தினார்‌. வேறு சிலரையும்‌ கேட்டுப்‌ பார்த்தார்‌. ஒன்றும்‌ பயனில்லை. 
ஆதீனகார்த்தர்‌ பல சமயங்களில்‌ விசேஷமான உதவி செய்திருத்தலாலும்‌, மடத்தில்‌ 
அப்போது பணச்செலவு மிகுதியாக இருந்தமையாலும்‌ அவரிடம்‌ தம்‌ குறையை நேரில்‌ 
தெரிவித்துக்கொள்ள ஆசிரியருக்கு மனமில்லை. பொருள்‌ முட்டுப்பாட்டைத்‌ 
தீர்த்துக்கொள்ள வழியில்லாமல்‌ கலங்கிய அவருக்கு வேறு எங்கேனும்‌ போய்ச்‌ 
சிலகாலம்‌ இருந்து மனம்‌ ஆறுதலுற்ற பின்பு வரலாம்‌ என்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. 
அதனால்‌ தாம்‌ சில வெளியூர்களுக்குப்‌ போய்வர எண்ணியிருப்பதைக்‌ குறிப்பாக 


மாணாக்கர்களிடம்‌ தெரிவித்தார்‌. 


மாணாக்கர்களுக்கு ஆசிரியருடைய மனவருத்தத்திற்குக்‌ காரணம்‌ இன்னதென்று 
தெரிந்தது. ஒவ்வொருவரும்‌, “ஐயா அவர்கள்‌ இவ்விடம்விட்டு வெளியூருக்குச்‌ 
சென்றால்‌ நானும்‌ தவறாமல்‌ உடன்‌ வருவேன்‌” என்று மிகவும்‌ உறுதியாகக்‌ கூறினர்‌. 


அவர்கள்‌ உறுதி எந்த அளவில்‌ உண்மையானதென்பது பின்பு தெரியவந்தது. 


பட்டீச்சுரப்‌ பிரயாணம்‌ 


பலவாறு யோசனைசெய்து முடிவில்‌ என்‌ ஆசிரியர்‌ பட்டீச்சுரம்‌ செல்வதாக நிச்சயித்துச்‌ 
சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ பக்குவமாகத்‌ தெரிவித்து அனுமதிபெற்றனர்‌. அம்சமயம்‌ என்‌ 
பெற்றோர்கள்‌ திருவாவடுதுறையிலேயே இருந்தார்களாதலின்‌, பிரயாணம்‌ 
நிச்சயமானவுடன்‌ ஆசிரியர்‌ என்‌ பிதாவை நோக்கி, “இன்னும்‌ சில தினங்களில்‌ 
ஒருநாள்‌ பார்த்துக்கொண்டு பட்டீச்சுரம்‌ முதலிய இடங்களுக்குப்‌ போய்வர 
எண்ணியிருக்கிறேன்‌. இவ்விடம்‌ திரும்பிவர இன்னும்‌ சில மாதங்கள்‌ ஆகும்‌. ஆதலால்‌ 
நீங்களும்‌ சாமிநாதையருடன்‌ புறப்பட்டு நான்‌ போகும்போது பட்டீச்சுரத்துக்கு 
வந்துவிடுங்கள்‌. அங்கே சில தினங்கள்‌ தங்கியிருந்து பிறகு ஆவுடையார்கோயில்‌ 
போகலாம்‌” என்று கூறவே அவர்‌ அதற்கு ஒருவாறு உடன்பட்டார்‌. ஆனாலும்‌ என்‌ 
பெற்றோர்கள்‌ எங்களுடன்‌ வருவதில்‌ எனக்கு இஷ்டமில்லை. என்‌ தந்தையாருடைய 
நியமானுஷ்டானங்களுக்கு நாங்கள்‌ போகும்‌ இடங்களில்‌ தக்க வசதி இராதென்ற 
எண்ணமே அதற்குக்‌ காரணம்‌. பட்டீச்சுரம்‌ என்றாலே எனக்கு ஒருபயம்‌ உண்டு அங்கே 


பிள்ளையவர்கள்‌ இருப்பதனால்‌ நானும்‌ இருக்கவேண்டிய அவசியம்‌ நேர்ந்தது. என்‌ 


26 


தாய்‌, தந்தையரும்‌ அங்கே வந்து இருந்துவிட்டால்‌ அப்பால்‌ ஆறுமுகத்தா பிள்ளையின்‌ 
கோபம்‌ எந்த எந்த ரூபத்தில்‌ வெளிப்படுமோ என்று பயந்தேன்‌. 


ஆகவே தக்க காரணங்களை நான்‌ பிள்ளையவர்களிடம்‌ சொல்லி என்‌ தாய்‌, 
தந்தையர்கள்‌ உடன்‌ வருதலை நிறுத்தினேன்‌. அக்காலத்தில்‌ நான்‌ கையில்‌ 
வெள்ளிக்காப்பும்‌ வெள்ளிச்சங்கிலியும்‌ அணிந்திருந்தேன்‌. என்‌ ஆசிரியர்‌, “நாம்‌ பல 
இடங்களுக்குப்‌ போகும்படியிருக்கும்‌. இவை கையிலிருந்தால்‌ ஏதேனும்‌ அபாயம்‌ 
நேர்ந்தாலும்‌ நேரலாம்‌. ஆகையால்‌ இவற்றைக்‌ கழற்றி உம்முடைய தந்தையாரிடம்‌ 
கொடுத்துவிடும்‌” என்று கூறவே நான்‌ அங்ஙனமேசெய்தேன்‌. 


பிறகு நான்‌ என்‌ தந்தையாரை அழைத்துக்கொண்டு சூரியமூலை சென்று அவர்களை 
அங்கே விட்டுவிட்டுச்‌ சில தினங்களில்‌ வருவதாக ஆசிரியரிடம்‌ கேட்டுக்கொண்டேன்‌. 
“சரி அப்படியே செய்யலாம்‌. சூரியமூலைக்குப்‌ போய்விட்டு இங்கே வந்து பாரும்‌. நான்‌ 
இங்கே இருந்தால்‌ என்னுடன்‌ சேர்ந்து வரலாம்‌ இல்லையாயின்‌ பட்டீச்சுரத்துக்கு 
வந்துவிடலாம்‌” என்று ஆசிரியர்‌ எனக்குக்‌ கட்டளையிட்டார்‌. அங்ஙனமே சூரியமூலை 
போய்விட்டுத்‌ திருவாவடுதுறைக்கு வந்தேன்‌. அதற்குள்‌ ஆசிரியர்‌ பட்டீச்சுரம்‌ 
சென்றுவிட்டதாகத்‌ தெரிந்ததால்‌ நானும்‌ அங்கே போய்‌ அவரோடு 
இருந்துவரலானேன்‌. வழக்கம்போல அக்கிரகாரத்தில்‌ ஒரு வீட்டில்‌ என்‌ ஆகாரத்துக்கு 


ஏற்பாடு செய்துவிட்டார்கள்‌. 


நான்‌ சூரியமூலைக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்ற மறுநாளே பிள்ளையவர்கள்‌ 
பட்டீச்சுரத்துக்கு வேண்டிய சாமான்களுடன்‌ போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. அவர்களுடன்‌ 
சண்பகக்‌ குற்றாலக்‌ கவிராயர்‌ மட்டும்‌ பட்டீச்சுரம்‌ போய்ச்‌ சில தினங்கள்‌ இருந்துவிட்டு 
அப்பால்‌ திருவாவடுதுறைக்கு வந்துவிட்டார்‌. வேறு மாணாக்கர்கள்‌ ஒருவரும்‌ உடன்‌ 
செல்லவில்லை. பிள்ளையவர்கள்‌ விரும்பியபடி சவேரிநாத பிள்ளை மாயூரத்துக்கு 
வந்து ஆசிரியர்‌ வீட்டில்‌ இருந்தனர்‌. மாணாக்கர்களெல்லாம்‌ உடன்வருவதாகச்‌ 
சொன்னதையும்‌ ஒருவரேனும்‌ வராமற்போனதையும்‌ என்‌ ஆசிரியர்‌ அடிக்கடி 
என்னிடம்‌ எடுத்துச்சொல்வார்‌. “உலகமே பணத்தில்‌ நிற்கிறது. கல்வி, அன்பு, 
என்பனவெல்லாம்‌ அதற்கு அடுத்தபடி உள்ளவையே” என்பார்‌. அப்பொழுதெல்லாம்‌, 
“நல்லவேளை! நாம்‌ அக்கூட்டத்தில்‌ சேரவில்லையே” என்ற ஒருவகையான திருப்தி 


எனக்கு உண்டாகும்‌. 


எழுத்து வேலை 


27 


ஆசிரியர்‌ பட்டீச்சுரத்திற்கு ஸ்ரீமுக வருஷம்‌ வைகாசி மாதம்‌ (மே, 1873) போய்ச்‌ 
சேர்ந்தார்‌ விரைவில்‌ திருப்பெருந்துறைப்‌ புராணத்தை இயற்றி முடித்துவிட 
வேண்டுமென்ற வேகம்‌ அவருக்கு இருந்தது. ஆகையால்‌ தினந்தோறும்‌ விடாமற் 
புராணத்தில்‌ சில பாடல்கள்‌ இயற்றப்பெற்று வந்தன. ஒருமுறை அவர்‌ பாடல்‌ 
சொல்லுவதை ஏட்டில்‌ எழுதுவதும்‌ பிறகு எழுதியதைப்‌ படித்துக்காட்டி அவர்‌ 
சொல்லிய திருத்தங்களைக்‌ குறித்துக்கொண்டு மீட்டும்‌ வேறு ஏட்டில்‌ நன்றாக 
எழுதுவதுமாகிய வேலைகள்‌ எனக்கு இருந்தன. இவ்வேலையால்‌ நான்‌ தனியே 
நூல்களைப்‌ பாடங்‌ கேட்க இயலவில்லை. ஆயினும்‌ அப்புராணச்‌ செய்யுட்களை 


எழுதியதும்‌ இடையிடையே அச்செய்யுட்களின்‌ சம்பந்தமாக ஆசிரியர்‌ கூறியவற்றைக்‌ 
கேட்டதும்‌ எனக்கு மிகவும்‌ உபயோகமாக இருந்தன. 


புராணம்‌ இயற்றும்‌ இடங்கள்‌ 


பிற்பகல்‌ வேளைகளில்‌ பிள்ளையவர்கள்‌ மேலைப்பழையாறை, பட்டீச்சுரம்‌ ஆலயம்‌, 


திருச்சத்திமுற்றம்‌ கோயில்‌ முதலிய இடங்களுக்குச்‌ சென்று சிலநேரம்‌ தங்கியிருப்பார்‌. 
நான்‌ எப்போதும்‌ ஏடும்‌ எழுத்தாணியும்‌ கையில்‌ வைத்துக்கொண்டே இருப்பேன்‌. 


குளிர்ந்த வேளைகளில்‌ அக்கவிஞருக்கு ஊக்கம்‌ உண்டாகும்போது புராணச்‌ 
செய்யுட்கள்‌ வெகுவேகமாக நடைபெறும்‌. இயற்கைக்‌ காட்சிகள்‌ அமைந்த இடமாக 
இருந்தால்‌ அவருக்கு உத்ஸாகம்‌ பின்னும்‌ அதிகமாகும்‌. பட்டீச்சுரத்தில்‌ உள்ள 
திருமலைராயனாற்றங்கரையில்‌ ஓர்‌ அரசமரம்‌ உண்டு. அதன்‌ கீழே ஒரு மேடை 
இருந்தது. ஆற்றை நோக்கியபடி அம்மேடையில்‌ சில வேளைகளில்‌ அவர்‌ 
உட்கார்ந்துகொண்டு பிற்பகலில்‌ செய்யுட்களைச்‌ சொல்லுவார்‌. அப்போது 
அவரிடமிருந்து வெளிப்படும்‌ கற்பனா சக்தியே தனிச்சிறப்புடையது. 


பெரும்பாலும்‌ காலைவேளைகளிலும்‌ பிற்பகல்‌ நேரங்களிலுமே புராணச்‌ 
செய்யுட்களைச்‌ சொல்லுவார்‌. பகற்‌ போசனம்‌ ஆனவுடன்‌ சிறிதுநேரம்‌ அவருக்கு 
அயர்ச்சியாக இருக்கும்‌. அக்காலங்களில்‌ நான்‌ பாடல்களை ஏட்டில்‌ பிரதி செய்வேன்‌. 


எழுத்தாணியின்‌ மறைவு 


ஒருநாள்‌ காலையில்‌ மேலைப்பழையாறையில்‌ ஆசிரியர்‌ பாடல்கள்‌ சொல்ல நான்‌ 
எழுதிவந்தேன்‌. அதனை ஓரிடத்தில்‌ நிறுத்திவிட்டு என்னைக்‌ காலையாகாரம்‌ 
செய்துவரும்படி அவர்‌ அனுப்பினார்‌. நான்‌ ஏட்டையும்‌ எழுத்தாணியையும்‌ அவர்‌ 


28 


எதிரே ஓரிடத்தில்‌ வைத்துவிட்டுப்‌ போய்ச்‌ சில நேரத்திற்குப்‌ பின்‌ வந்தேன்‌. அந்த 
இடைக்காலத்தில்‌ அவர்‌ தம்‌ மனத்துக்குள்ளே மேலே சொல்லவேண்டிய 
பாடல்களுக்குரிய கருத்தை ஆராய்ந்து வைத்துக்கொண்டார்‌. ஆதலால்‌ நான்‌ 
வந்தவுடனே ஒன்றும்‌ சொல்லாமல்‌ பாடல்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. நான்‌ ஏட்டையும்‌ 
எழுத்தாணியையும்‌ பார்த்தபோது ஏடு மாத்திரம்‌ இருந்தது; எழுத்தாணி 
காணப்படவில்லை. சுற்றிலும்‌ பார்த்தேன்‌. நான்‌ பாடலை எழுதாமல்‌ இப்படிப்‌ 
பார்ப்பதைக்‌ கண்ட ஆசிரியர்‌, “ஏன்‌? என்ன தேடுகிறீர்‌?” என்றார்‌. நான்‌ விஷயத்தைத்‌ 
தெரிவித்து, “யாராவது எடுத்து வைத்திருக்கலாம்‌ விசாரித்து வாங்கி வருகிறேன்‌” என்று 
சொல்லிவிட்டுச்‌ சென்றேன்‌. என்‌ எழுத்தாணியை எங்கும்‌ காணவில்லை. அங்கே 
இருந்த கணக்குப்‌ பிள்ளையைக்‌ கேட்டேன்‌. அவர்‌ தமக்குத்‌ தெரியாதென்று 
சொல்லிவிட்டார்‌. வேறு ஏதாவது ஓர்‌ எழுத்தாணி இருந்தால்‌ தரவேண்டுமென்று 
கேட்டபோது அவர்‌ தமது எழுத்தாணியை வீட்டில்‌ வைத்திருப்பதாகச்‌ சொன்னார்‌. 


முதல்முறை பட்டீச்சுரத்தில்‌ இருந்தபோது ஆறுமுகத்தாபிள்ளை என்‌ புஸ்தகத்தை 
ஒளித்து வைத்த செய்தி என்‌ ஞாபகத்திற்கு வந்தது. “இன்னும்‌ அத்தகைய கஷ்டம்‌ 
நம்மை விடாதுபோலத்‌ தோன்றுகிறதே” என்று என்‌ மனம்‌ நடுங்கியது; ஒன்றும்‌ 
தோன்றாமல்‌ பிள்ளையவர்கள்‌ முன்‌ வாடிய முகத்தோடு வந்து எழுத்தாணி 
அகப்படவில்லை என்று தெரிவித்தேன்‌. தாம்‌ மனத்தில்‌ ஒழுங்குபடுத்திக்கொண்ட 
செய்யுட்களைச்‌ சொல்லவேண்டுமென்று என்‌ வரவை ஆவலுடன்‌ எதிர்பார்த்திருந்த 
அவருக்கு இது மிக்க வருத்தத்தை உண்டாக்கியது. கவிஞர்‌ பாடலை இயற்றச்‌ 
சிந்தனை செய்வாரா? இக்கவலைகளில்‌ மனத்தைச்‌ செலுத்துவாரா? 


அப்போது அங்கே ஆறுமுகத்தா பிள்ளை வந்தார்‌. “ஏன்‌ இவர்‌ ஒன்றும்‌ எழுதாமல்‌ 
இப்படி அலைகிறார்‌?” என்று கேட்டார்‌. பிள்ளையவர்கள்‌ காரணம்‌ சொன்னபோது, 
“இவர்‌ அதிக அஜாக்கிரதையுள்ளவர்‌. புஸ்தகத்தையோ, எழுத்தாணியையோ இவர்‌ 
பத்திரமாக வைத்துக்கொள்வதில்லை. உங்களிடம்‌ எவ்வளவோ தடவை 
சொல்லியிருக்கிறேன்‌. இவர்‌ எதற்கும்‌ உதவாதவர்‌” என்று தம்முடைய விமரிசனத்தை 
ஆரம்பித்துவிட்டார்‌. “மறுபடியும்‌ அகப்பட்டுக்‌ கொண்டோமே” என்ற சஞ்சலம்‌ எனக்கு 


உண்டாயிற்று. 


ஆறுமுகத்தா பிள்ளையின்‌ உத்தரவு 


29 


பிள்ளையவர்கள்‌ அவரிடம்‌ சமாதானமான வார்த்தைகள்‌ கூறி அவரைச்‌ 
சாந்தப்படுத்தின பிறகு, “எங்கே, இவர்‌ எழுத்தாணி தரவேண்டுமென்று ஒரு செய்யுள்‌ 
புதியதாக இயற்றிச்‌ சொல்லட்டும்‌; நான்‌ அதை வருவித்துத்‌ தருகிறேன்‌” என்று 
உத்தரவு செய்தார்‌. நான்‌ கதிகலங்கி நின்றநிலையில்‌ செய்யுளைப்‌ பற்றி யோசிக்கும்‌ 
மனநிலை ஏது? “தம்பி சொல்லுகிறபடி ஒரு செய்யுள்‌ சொல்லும்‌” என்று ஆசிரியர்‌ 
கட்டளையிடவே நான்‌ யோசிக்க ஆரம்பித்தேன்‌. நல்லவேளையாக ஆறுமுகத்தா 
பிள்ளை எதிரே இருந்த தோட்டத்திற்குச்‌ சென்றார்‌. அச்சமயம்‌ பார்த்து என்‌ ஆசிரியர்‌ 
முதலில்‌, எழுத்தாணி யொன்றெனக்கின்‌ றீ” என்று ஒரு வெண்பாவின்‌ இறுதி அடியைச்‌ 
சொன்னார்‌. தொடர்ந்து சிறிது சிறிதாக இறுதியிலிருந்தே முதலடி வரையில்‌ சொல்லி 
முடித்தார்‌. அவ்வெண்பா முழுவதையும்‌ நான்‌ பாடம்‌ பண்ணிக்கொண்டேன்‌. 


ஆறுமுகத்தா பிள்ளை வந்தவுடன்‌, 


“தழுவுபுகழ்‌ ஆறுமுகத்‌ தாளாளா என்றும்‌ 

வழுவில்‌ புராணம்‌ வரைய - மெழுகில்‌ 
அழுத்தாணிப்‌ பொன்னால்‌ அமைந்தஉரு விற்றாம்‌ 
எழுத்தாணி ஒன்றெனக்கின்‌ றீ” 


என்ற அவ்வெண்பாவைச்‌ சொன்னேன்‌. அவருக்குத்‌ திருப்தி உண்டயிற்றோ, 
இல்லையோ நான்‌ அறியேன்‌. சிறிது நேரத்தில்‌ என்‌ எழுத்தாணி என்னிடம்‌ வந்து 
சேர்ந்தது. 


இந்நிகழ்ச்சியால்‌ பிள்ளையவர்களுடைய மனம்‌ புண்பட்டது. “இந்த உலகத்தில்‌ நம்‌ 
மனமறிந்து அன்பு பாராட்டுபவர்கள்‌ எங்கும்‌ இல்லையே! வெறும்‌ சோற்றை 
உத்தேசித்து எவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கிறது!” என்று 
வருத்தமுற்றார்‌. 


55. சிறு பிரயாணங்கள்‌ 


நான்‌ பட்டீச்சுரம்‌ சென்ற பின்‌ என்‌ தாய்‌, தந்தையர்‌ சூரியமூலையில்‌ ஒருவாரம்‌ 


இருந்துவிட்டு உத்தமதானபுரத்துக்குச்‌ சென்று அங்கே என்‌ சிறிய தந்தையார்‌ 
முதலியவர்களுடன்‌ வசிக்கலானார்கள்‌. பட்டீச்சுரத்திலிருந்து ஒருமுறை என்‌ 


30 


ஆசிரியரும்‌ ஆறுமுகத்தா பிள்ளையும்‌ திருவலஞ்சுழி, ஆவூர்‌, நல்லூர்‌ முதலிய 
ஸ்தலங்களுக்குச்‌ சென்று சுவாமி தரிசனம்‌ செய்தார்கள்‌. நானும்‌ உடன்‌ சென்றேன்‌. 


நல்லூரில்‌ சுவாமிதரிசனம்‌ செய்த பிறகு ஆசிரியர்‌ என்னைப்‌ பார்த்து, “உத்தமதானபுரம்‌ 
இங்கேதானே இருக்கிறது! இங்கிருந்து எவ்வளவு தூரம்‌ இருக்கும்‌?” என்று கேட்டார்‌. 
நான்‌ உடனே மிகவும்‌ சந்தோஷமாக, “இதற்கு மேற்கே அரைமைல்‌ தூரத்தில்‌ 
இருக்கிறது; ஒரு நாழிகையிற்‌ போய்விடலாம்‌” என்றேன்‌. 


உடனே அவ்விருவரும்‌ புறப்பட்டனர்‌. அவ்விருவரையும்‌ நான்‌ அழைத்துக்கொண்டு 
ஊர்போய்ச்‌ சேர்ந்தேன்‌. ஊரில்‌ என்‌ பெற்றோர்‌ முதலியவர்கள்‌ திடீரென்று எங்களைப்‌ 
பார்த்தபோது அளவற்ற சந்தோஷமடைந்தனர்‌. அப்போது காலை பத்துமணி 
இருக்கும்‌. உடனே என்‌ பெற்றோர்கள்‌ பிள்ளையவர்களுக்கும்‌ ஆறுமுகத்தா 
பிள்ளைக்கும்‌ ஒரு விருந்து செய்விக்க எண்ணி அதற்கு வேண்டியவற்றைக்‌ 
கவனித்தார்கள்‌. அவர்கள்‌ இருவருக்கும்‌ திருப்தியாக இருக்க வேண்டுமே என்று கருதி 
நானும்‌ அம்முயற்சியில்‌ இருந்தேன்‌. என்‌ சிறிய தந்தையாரும்‌ மிக்க ஊக்கத்துடன்‌ 
இருந்தார்‌. அப்போது ஊராரும்‌ இன்றியமையாத உதவியைச்‌ செய்தார்கள்‌. 


நாங்கள்‌ செய்த விருந்து 


எவ்விதமாக ஆகாரமாக இருந்தாலும்‌ உள்ளன்பையே பெரிதாகக்‌ கவனிப்பது என்‌ 
ஆசிரியர்‌ இயல்பு. ஆறுமுகத்தா பிள்ளையோ வெளிப்பகட்டான காரியங்களை 
விரும்புகிறவர்‌. உபசாரங்களில்‌ ஏதேனும்‌ குறைவு இருந்தால்‌ அவருக்கு வருத்தம்‌ 
உண்டாகும்‌. பிள்ளையவர்களுடன்‌ வேறு சில இடங்களுக்குச்‌ சென்றபோது அங்கே 
நிகழ்ந்த உபசாரங்களை ஆறுமுகத்தா பிள்ளை கவனித்து ஆராய்ந்து குறைகூறியதை 
நான்‌ பார்த்ததுண்டு. 


ஆகையால்‌ அவர்‌ மனம்‌ திருப்தி அடையும்படி நடக்க வேண்டுமே என்ற கவலைதான்‌ 
எனக்குப்‌ பெரிதாக இருந்தது. ஏதோ ஒருவாறு அவர்களுக்கு விருந்து நடந்தது. 
ஆசிரியர்‌ மிக்க திருப்தியைப்‌ புலப்படுத்தினார்‌. ஆறுமுகத்தா பிள்ளை அதிருப்தி 
அடைந்ததாகத்‌ தெரியவில்லை. என்‌ தந்தையார்‌ பிள்ளையவர்களோடு நெடுநேரம்‌ 
பேசிக்கொண்டிருந்தார்‌. பின்பு அவரும்‌ சிறிய தந்தையாரும்‌ சில தமிழ்ப்பாடல்களையும்‌ 
அருணாசலகவி ராமாயண கீர்த்தனங்களையும்‌ இசையுடன்‌ பாடினார்கள்‌. ஆசிரியர்‌ 
கேட்டு மிகவும்‌ மகிழ்ந்தனர்‌. ஊரிலுள்ளவர்களெல்லாம்‌ வந்து வந்து 


பிள்ளையவர்களைப்‌ பார்த்துச்‌ சென்றார்கள்‌; என்‌ படிப்பின்‌ வளர்ச்சியையும்‌ 


31 


தெரிந்துகொண்டார்கள்‌. அன்று எங்கள்‌ வீடு பெரிய கலியாண வீடுபோல இருந்தது. 
பிள்ளையவர்கள்‌ உத்தமதானபுரத்துக்கு வந்திருப்பதை அறிந்து மாளாபுரம்‌, பாபநாசம்‌. 
உத்தமதானி முதலிய இடங்களிலிருந்து பலர்‌ வந்து அவர்களைப்‌ பார்த்துவிட்டுப்‌ 


போனார்கள்‌. ஒருநாள்‌ முழுவதும்‌ உத்தமதானபுரத்திலிருந்துவிட்டு நாங்கள்‌ மூவரும்‌ 
அப்பால்‌ பட்டீச்சுரம்‌ வந்து சேர்ந்தோம்‌. 


பாடல்‌ இயற்றும்‌ பழக்கம்‌ 


ஒருநாள்‌ பட்டீச்சுரத்தில்‌ ஆறுமுகத்தா பிள்ளையின்‌ காரியஸ்தர்‌ ஒருவரோடு 
பேசிக்கொண்டிருந்தேன்‌. நான்‌ இயற்றிய சில பாடல்களைச்‌ சொல்லிக்காட்டினேன்‌. 
பழநியாண்டவர்‌ விஷயமாக நான்‌ இயற்றியிருந்த ஒரு பாடலைச்‌ சொன்னபோது 
அவ்வழியே என்‌ ஆசிரியர்‌ வந்தார்‌. அப்பாட்டின்‌ இறுதியடியாகிய “ஆபத்தை 
நீக்கியருள்வாய்‌ பழநி யறுமுகனே” என்பது மாத்திரம்‌ இப்போது என்‌ ஞாபகத்தில்‌ 
இருக்கிறது. 


“என்ன பாட்டு அது?” என்று ஆசிரியர்‌ கேட்டார்‌. நான்‌ பாடல்‌ முழுவதையும்‌ 
சொன்னேன்‌. “யார்‌ பாடியது?” என்று கேட்டபோது நான்‌ இயற்றியதென்று 
தெரிவித்தேன்‌. அதனைக்‌ கேட்டு, “உமக்கு வாக்கு இருக்கிறது; அடிக்கடி செய்யுள்‌ 
இயற்றிப்‌ பழகிவர வேண்டும்‌. பழகிவந்தால்‌ நாளடைவில்‌ சுலபமாக இருக்கும்‌” என்று 
சொன்னார்‌. பிறகு, “நீர்‌ செய்யும்‌ பாடலை என்னிடம்‌ சொல்வதில்லையே. ஏதாவது 


பாடல்‌ செய்து சொன்னால்‌ அவ்வப்போது திருத்திக்கொள்ளலாம்‌” என்றார்‌. 


“என்‌ பாடல்களில்‌ பிழை மலிந்திருக்கும்‌. அவற்றை ஐயாவிடம்‌ சொல்ல 


நாணமாயிருக்கிறது” என்றேன்‌. 


“இனிமேல்‌ அப்படி இருக்க வேண்டாம்‌. அடிக்கடி பாடல்‌ செய்து சொல்லிக்காட்டும்‌” 
என்று அவர்‌ கட்டளையிட்டார்‌. நான்‌ அது முதல்‌ சில சில பாடல்களைச்‌ சொய்து 
சொல்லிக்காட்டுவேன்‌. “இன்னது இன்னபடி இருந்தால்‌ இன்னும்‌ நன்றாயிருக்கும்‌” 
என்று அவர்‌ சொல்லுவார்‌. அப்பழக்கத்தால்‌ செய்யுள்‌ செய்யும்போது 
கவனிக்கவேண்டிய சில விஷயங்களை ஆசிரியர்‌ மூலம்‌ நன்றாக 


உணர்ந்துகொண்டேன்‌. 


32 


பால போத இலக்கணம்‌ 


மற்றொரு நாள்‌ பிற்பகலில்‌ ஆசிரியரும்‌ நானும்‌ கும்பகோணம்‌ சென்று தியாகராச 
செட்டியார்‌ வீட்டில்‌ தங்கியிருந்தோம்‌. அன்று இரவு அங்கே இருந்து மறுநாள்‌ 
பட்டீச்சுரம்‌ போகலாமென்று செட்டியார்‌ கேட்டுக்கொண்டதால்‌ அப்படியே 


இருந்தோம்‌. 


விசாகப்‌ பெருமாளையர்‌ எழுதிய பால போத இலக்கணமென்ற புஸ்தகம்‌ மிகவும்‌ 
விளக்கமாகவும்‌ சுருக்கமாகவும்‌ உள்ளதென்று தியாகராச செட்டியார்‌ சொன்னார்‌. 


அப்போது, “நான்‌ அதை ஐயாவிடம்‌ பாடங்‌ கேட்கலாமா?” என்று கேட்டேன்‌. 


“அப்படியே செய்யலாம்‌” என்று செட்டியார்‌ சொன்னார்‌. என்னிடம்‌ அப்புஸ்தகம்‌ 
இல்லாமையால்‌ ஆசிரியர்‌ செட்டியாரிடம்‌ அவரது பிரதியை எனக்குக்‌ கொடுக்கும்படி 
சொன்னார்‌. அவர்‌ பல காலமாக வாசித்துப்‌ பழகின புஸ்தகமானதால்‌ அதைக்‌ 
கொடுக்க உடன்படவில்லை. புஸ்தகத்தை மாத்திரம்‌ வாங்கி ஒருமுறை பார்த்துவிட்டு 
ஆசிரியர்‌ அவரிடமே திருப்பிக்‌ கொடுத்துவிட்டார்‌. 


மறுநாட்‌ காலையில்‌ நான்‌ படுக்கையிலிருந்து எழுந்தபோது அருகில்‌ 
பிள்ளையவர்களைக்‌ காணவில்லை. தினந்தோறும்‌ காலையில்‌ அவர்‌ விழித்தவுடன்‌ 
என்னையும்‌ எழுப்பி வெளியே அழைத்துச்‌ செல்வது வழக்கம்‌. அன்று அவர்‌ விரைவில்‌ 
எழுந்து வெளியே சென்றுவிட்டார்‌ என்று அறிந்து திடுக்கிட்டேன்‌. எனக்குக்‌ காரணம்‌ 
புலப்படவில்லை. வெளியே வந்து பார்க்கையில்‌ அங்கே திண்ணையில்‌ என்‌ ஆசிரியர்‌ 
உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு வந்திருப்பதாக 
அவர்‌ தோற்றத்தால்‌ உணர்ந்தேன்‌. அவருக்கு அருகே கும்பகோணம்‌ காலேஜில்‌ 
உதவித்‌ தமிழ்ப்பண்டிதராக இருந்த தி. கோ. நராயணசாமி பிள்ளை என்பவர்‌ 
உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்‌. 


என்னைக்‌ கண்டவுடன்‌ ஆசிரியர்‌ தம்‌ கையில்‌ உள்ள ஒரு புஸ்தகத்தைக்‌ காட்டி, “இதோ 
பால போத இலக்கணம்‌; இவரிடமிருந்த வாங்கினேன்‌; நீர்‌ பாடம்‌ கேட்கலாம்‌” 


என்றார்‌. என்‌ ஆசிரியர்‌ விடியற்காலையிலே எழுந்து தனியே சென்று 


அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அரை மைல்‌ தூரத்திற்கு அப்பால்‌ இருந்த 
நாராயணசாமி பிள்ளை வீட்டிற்குச்‌ சென்று பாலபோத இலக்கணத்தை அவரிடமிருந்து 


வாங்கி வந்தனரென்றும்‌, செட்டியார்‌ புஸ்தகம்‌ தர மறுத்ததை எண்ணி இவ்வாறு 
செய்தாரென்றும்‌ தெரிந்துகொண்டேன்‌. 


33 


உடனே விரைவில்‌ எழுந்து சென்று காலைக்‌ கடன்களை முடித்துக்கொண்டு வந்து 


பாலபோத இலக்கணத்தைப்‌ பாடங்‌ கேட்க ஆரம்பித்தேன்‌. நன்னூலைப்‌ பாடங்‌ 
கேட்டவனாதலின்‌ அப்புஸ்தகத்தின்‌ அருமை எனக்கு விளங்கியது. அதனை முற்றும்‌ 
இரண்டுமுறை பாடங்‌ கேட்டேன்‌. இடையிடையே ஆசிரியர்‌ அப்புஸ்தகத்தின்‌ 


அமைப்பைப்‌ பாராட்டியதோடு விசாகப்‌ பெருமாளையரைப்‌ பற்றிய வரலாற்றையும்‌ 


எடுத்துச்‌ சொன்னார்‌. 


அன்று காலையில்‌ நாங்கள்‌ பட்டீச்சுரம்‌ வந்து சேர்ந்தோம்‌. 


உத்தியோக விருப்பம்‌ 


இடையிடையே நாங்கள்‌ கும்பகோணத்துக்குச்‌ சென்று தியாகராச செட்டியாரோடு 
பேசிப்‌ பொழுதுபோக்குவோம்‌. விடுமுறை நாட்களில்‌ செட்டியாரே பட்டீச்சுரத்திற்கு 
வருவார்‌. அவ்வாறு வரும்போது பட்டீச்சுரத்தில்‌ ஆறுமுகத்தா பிள்ளையின்‌ வீடு 
கலகலப்பாக இருக்கும்‌. செட்டியார்‌ கண்டிப்பாகப்‌ பேசினாலும்‌ அப்பேச்சில்‌ ஒரு சுவை 
இருக்கும்‌. அவர்‌ வந்தாலே பிள்ளையவர்களுக்கும்‌ எனக்கும்‌ மிக்க 
சந்தோஷமுண்டாகும்‌. 


இவ்வாறு அடிக்கடி தியாகராச செட்டியாருடைய சந்திப்பு நேர்ந்ததனால்‌ எனக்கும்‌ 
அவருக்கும்‌ உள்ள பழக்கம்‌ வரவர வலிமை பெற்றது. உள்ளொன்று வைத்துப்‌ புறம்பே 
அன்புடையார்‌ போல நடவாமல்‌ வெளிப்படையாகத்‌ தம்‌ எண்ணங்களை வெளியிடும்‌ 
அவரிடம்‌ எனக்கும்‌ அன்பு உறுதிபெறத்‌ தொடங்கியது. ஒரு காலேஜில்‌ அவர்‌ 
ஆசிரியராக இருந்தமையாலும்‌ சிறந்த அறிவாளியாதலாலும்‌ அவருக்கு நல்ல 
செல்வாக்கு இருந்ததை நான்‌ உணர்ந்தேன்‌. கும்பகோணத்தில்‌ அவர்‌ வீட்டில்‌ தங்கின 
காலங்களிற்‌ பல கனவான்கள்‌ அவரிடம்‌ வருதலையும்‌ பிறரிடம்‌ அவர்‌ 
நடந்துகொள்ளும்விதத்தையும்‌ கவனித்தேன்‌. அதனால்‌ அவருக்கிருந்த நன்மதிப்பு 
எனக்கு நன்றாக வெளியாயிற்று. செட்டியார்‌ தம்‌ உத்தியோகத்தின்‌ சார்பினால்‌ 
ஒருவருடைய தயையையும்‌ எதிர்பாராதநிலையில்‌ இருந்தார்‌. பிள்ளையவர்கள்‌ சில 
சமயங்களில்‌ தம்‌ ஜீவனத்துக்குப்‌ பிறர்‌ கையை எதிர்பார்க்கும்‌ நிலைமையில்‌ 
இருந்ததையும்‌ கவனித்த நான்‌ “நாமும்‌ இப்படியே இருக்க நேரும்‌” என்பதை 
அவ்விருவருடைய இயல்புகளையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்து அறிந்துகொண்டேன்‌. 


இந்த உணர்ச்சி ஏற்பட்டது தொடங்கி, “நமக்கும்‌ ஓர்‌ உத்தியோகம்‌ இருந்தால்‌ பொருட்‌ 
கவலையின்றி இருக்கலாமே” என்ற நினைவு எனக்கு உண்டாயிற்று. ஒருமுறை 


தியாகராச செட்டியாரைச்‌ சந்தித்த காலத்தில்‌, “எனக்கு எங்கேனும்‌ ஒரு 


34 


பள்ளிக்கூடத்தில்‌ வேலை பார்த்துக்கொடுத்தால்‌ மெத்த உபகாரமாக இருக்கும்‌. 
அதையும்‌ பார்த்துக்கொண்டு ஒய்வு நேரங்களில்‌ ஐயாவிடமும்‌ படித்து வருவேன்‌.” 


என்று சொல்லியிருந்தேன்‌. இது பிள்ளையவர்களுக்குத்‌ தெரியாது. “சமயம்‌ வந்தால்‌ 


பார்க்கலாம்‌” என்று செட்டியார்‌ சொல்லியிருந்தார்‌. 


என்‌ நன்மையை உத்தேசித்தது 


ஒருநாள்‌ தியாகராச செட்டியார்‌ பட்டீச்சுரம்‌ வந்திருந்தபோது அவர்‌ என்னிடம்‌, 
“கும்பகோணத்தில்‌ (ராவ்‌ பகதூர்‌) அப்பு சாஸ்திரிகள்‌ முதலிய மூன்று கனவான்கள்‌ 
சேர்ந்து நேடிவ்‌ ஹைஸ்கூல்‌ என்ற பெயருடன்‌ ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கப்‌ 
போகிறார்கள்‌. அம்மூவரும்‌ என்னிடத்தில்‌ அன்புள்ளவர்கள்‌. அப்பள்ளிக்கூடத்திற்கு 
ஒரு தமிழ்ப்பண்டிதர்‌ வேண்டும்‌, தக்கவர்‌ ஒருவரைப்‌ பார்த்துச்‌ சொல்லவேண்டும்‌ 
என்று அவர்கள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. உடனே உம்முடைய ஞாபகம்‌ வந்தது. 
முதலில்‌ மாதம்‌ பதினைந்து ரூபாய்‌ தருவார்கள்‌. பிறகு சம்பளம்‌ உயரும்‌” என்றார்‌. 
அதைக்‌ கேட்டபோது ஏற்றுக்கொள்ளலாமென்ற எண்ணமே எனக்கு முதலில்‌ 
உண்டாயிற்று. பிள்ளையவர்களிடம்‌ நாங்கள்‌ இருவரும்‌ இவ்விஷயத்தைத்‌ 


தெரிவித்தோம்‌. 


அவர்‌ சிறிது நேரம்‌ பேசாமல்‌ இருந்தார்‌. அவர்‌ மனத்துள்‌ பலவகையான எண்ணங்கள்‌ 
ஓடினவென்று தோற்றியது. பிறகு தியாகராச செட்டியாரைப்‌ பார்த்தார்‌. “தியாகராசு, 


இப்போது என்ன அவசரம்‌! இவர்‌ இன்னும்‌ குடும்ப வாழ்க்கையைத்‌ தொடங்கவில்லை. 


உத்ஸாகமாகப்‌ படித்துவருகிறார்‌. இப்பொழுதே உத்தியோகத்துக்குப்‌ போய்விட்டால்‌ 
இவ்வளவு ஊக்கமாகப்‌ படிக்க முடியாது. நேரமும்‌ கிட்டாது. இன்னும்‌ சில வருஷங்கள்‌ 
படிக்கட்டுமே; அப்பால்‌ வேண்டுமானால்‌ பார்த்துக்கொள்ளலாம்‌” என்றார்‌. என்‌ 
விருப்பத்தைக்‌ கேளாமலே அவர்‌ சொன்னாலும்‌ எனக்கு எது நன்மையோ அதை 
யோசித்தே அவர்‌ அவ்வாறு கூறினார்‌. செட்டியாரும்‌ அவர்‌ சொன்னதை 
ஒப்புக்கொண்டார்‌. “ஐயா சொல்வது உண்மைதான்‌. இளமையிலே படிப்பதுதான்‌ 
நிற்கும்‌. நாள்‌ ஆக ஆக உயர்ந்த உத்தியோகம்‌ உம்மையே தேடிவரும்‌. நீர்‌ கவலைப்பட 
வேண்டாம்‌. இவர்களிடம்‌ நன்றாகப்‌ படித்துக்கொண்டிரும்‌” என்று என்னிடம்‌ 


சொன்னார்‌. 


நானும்‌ யோசித்துப்‌ பார்த்தேன்‌. அவ்விருவரும்‌ என்‌ நன்மையை உத்தேசித்தே 


சொல்வதை உணர்ந்து என்‌ விருப்பத்தை மாற்றிக்கொண்டேன்‌. 


35 


திருச்சிராப்பள்ளி யாத்திரை 


ஸ்ரீமுக வருஷம்‌ ஐப்பசி மாதம்‌ (1873 அக்டோபர்‌) என்‌ ஆசிரியர்‌ சில முக்கியமான 
காரியங்களின்பொருட்டுத்‌ திருச்சிராப்பள்ளிக்குப்‌ பிரயாணமானார்‌. அவருடன்‌ நானும்‌ 
சென்றேன்‌ அக்காலத்தில்‌ நாகபட்டினத்திலிருந்து தஞ்சாவூர்‌ வழியாகத்‌ 
திருச்சிராப்பள்ளி செல்லும்‌ ரெயில்பாதை ஒன்றுதான்‌ இருந்தது. அதனால்‌ 
நாகபட்டினத்திற்கும்‌ தஞ்சைக்குமிடையேயுள்ள நீடாமங்கலம்‌ சென்று அங்கே 
ரெயிலேற வேண்டியிருந்தது. பட்டிடீச்சுரத்திலிருந்து நீடாமங்கலம்‌ வரையில்‌ 
வண்டியிலே சென்றோம்‌ அப்படிப்‌ போகும்போதே திருப்பெருந்துறைப்‌ புராணத்திலே 
பெருந்துறைப்‌ படலத்தில்‌ முப்பது செய்யுட்களை ஆசிரியர்‌ சொல்ல நான்‌ எழுதினேன்‌. 


நீடாமங்கலத்தில்‌ ரெயிலேறித்‌ திருச்சிராப்பள்ளி போய்ச்‌ சேர்ந்தோம்‌. அங்கே 
சிலகாலம்‌ தங்கியிருந்தோம்‌. பிள்ளையவர்கள்‌ பிறந்த ஊராதலின்‌ இளமையிலே 
அவர்களோடு பழகியவர்களும்‌ பாடங்‌ கேட்டவர்களுமாகிய பலர்‌ வந்து வந்து 


பார்த்துப்‌ பாராட்டிச்‌ சென்றார்கள்‌. அப்பொழுதப்பொழுது என்‌ ஆசிரியர்‌ தம்‌ 


இளமைக்காலத்து நிகழ்ச்சிகளைச்‌ சொல்லக்கேட்டு நான்‌ மகிழ்ந்தேன்‌. வந்தவர்களிடம்‌ 
அவர்கள்‌ விருப்பத்தின்படி திருப்பெருந்துறைப்‌ புராணச்‌ செய்யுட்களைப்‌ 
படித்துக்காட்டச்‌ செய்து ஆசிரியர்‌ பொருள்‌ கூறுவார்‌. அவர்கள்‌ கேட்டு அவருடைய 
கவித்துவம்‌ எவ்வளவு விருத்தியடைந்திருக்கிறதென்பதை அறிந்து புகழ்வார்கள்‌. 


திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள சிவஸ்தலங்களுக்கு நாங்கள்‌ சென்று வந்தோம்‌. 


அந்த யாத்திரையில்‌ ஒவ்வொரு நாளும்‌ நான்‌ புதிய புதிய மனிதர்களையும்‌ புதிய புதிய 
இடங்களையும்‌ கண்டுகளித்துக்‌ கவலை எள்ளளவுமின்றி இருந்தேன்‌. பிரயாண 


காலத்தில்‌ ஸ்தல தரிசனம்‌ செய்யும்போது அந்த அந்த ஸ்தலத்து மூர்த்திகளின்‌ 
பெருமைகளையும்‌, ஸ்தல வரலாறுகளையும்‌ ஆசிரியர்‌ மிகவும்‌ விரிவாக எனக்குச்‌ 
சொல்லுவார்‌. அப்போது என்‌ மனத்துக்கு மிக்க இன்பமாயிருக்கும்‌. பல 
புஸ்தகங்களைப்‌ படித்தும்‌ பல பெரியோர்களைக்‌ கேட்டும்‌ தெரிந்துகொள்ள வேண்டிய 
அருமையான விஷயங்களை ஆசிரியர்‌ சொல்லுகையில்‌, “இதுவும்‌ ஒரு சிறந்த 
படிப்புத்தானே” என்று நான்‌ எண்ணுவது உண்டு. சில வாரங்களுக்குப்‌ பின்‌ ஆசிரியரும்‌ 
நானும்‌ பட்டீச்சுரம்‌ வந்து சேர்ந்தோம்‌. 


36 


56. நான்‌ இயற்றிய பாடல்கள்‌₹&பாகம்‌ 


தஞ்சை மார்ஷல்‌ காலேஜ்‌ தமிழ்ப்பண்டிதரும்‌ என்‌ ஆசிரியருடைய மாணாக்கருமாகிய 
ஐயாசாமிப்‌ பிள்ளையென்பவரும்‌ இலக்கணம்‌ இராமசாமி பிள்ளையென்பவரும்‌ வேறு 
சிலரும்‌ விரும்பியபடி ஆசிரியர்‌ தஞ்சை சென்று அங்கே ஒரு மாதம்‌ தங்கியிருந்தார்‌. 
அக்காலத்தில்‌ நான்‌ அவருடைய உத்தரவின்படியே உத்தமதானபுரம்‌ சென்று என்‌ 
தாய்‌, தந்தையரோடு இருந்து வரலானேன்‌. என்‌ சிறிய தகப்பனாருடைய வருவாய்‌ 
போதாமையால்‌ குடும்பம்‌ மிக்க சிரமத்தோடு நடைபெற்று வந்தது. அக்குடும்பநிலை 
திருந்தவேண்டுமாயின்‌ என்‌ தந்தையார்‌ மீட்டும்‌ ஊர்‌ ஊராக அலைந்து தம்‌ சங்கீதத்‌ 
திறமையாலே பொருளுதவி பெறவேண்டும்‌. அவர்‌ எவ்வளவு காலந்தான்‌ 
கஷ்டப்படுவார்‌! எனக்கு ஏதேனும்‌ உத்தியோகமோ வேறுவகையில்‌ வருவாயோ 
கிடைத்தால்தான்‌ நிரந்தரமான செளக்கியம்‌ குடும்பத்துக்கு உண்டாகுமென்பதை நான்‌ 


உணர்ந்தேன்‌. உணர்ந்து என்‌ செய்வது! 


நெல்‌ வேண்டிய செய்யுள்‌ 


நான்‌ வேறிடத்தில்‌ இருந்தபோது எனக்குக்‌ குடும்பத்தின்‌ கஷ்டம்‌ அதிகமாகத்‌ 
தெரியவில்லை. கண்‌ முன்னே பார்க்கும்போதுதான்‌, “நாம்‌ இருந்தும்‌ ஒரு பயனும்‌ 


இல்லாமற்‌ போகிறதே!” என்ற வருத்தம்‌ உண்டாயிற்று. “இப்பொழுது நம்மாலான 
செளகரியத்தைச்‌ செய்துவைப்போம்‌” என்று யோசித்தபோது எனக்கு ஒரே ஒரு வழி 
தோற்றியது. 


எங்கள்‌ ஊருக்கு அருகிலுள்ள வெள்ளைப்பிள்ளையாம்பேட்டை என்ற ஊரில்‌ 
ஐயாக்கண்ணு மூப்பனார்‌ என்ற செல்வர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அப்பக்கங்களில்‌ அவருக்கு 
மிக்க செல்வாக்கு உண்டு. அவர்‌ என்‌ தந்தையாரிடம்‌ அன்புடையவர்‌. அவரிடம்‌ 
சென்று நெல்வேண்டுமென்ற கருத்துடைய செய்யுளொன்றை இயற்றிச்‌ சொல்லி அதன்‌ 
பொருளையும்‌ கூறினேன்‌. பிறரிடம்‌ ஒரு பொருளை விரும்பி நான்‌ பாடிய 
முதற்செய்யுள்‌ அது. என்‌ பாடலைக்‌ கேட்டவுடன்‌ அவர்‌ மகிழ்ந்து நான்கு கலம்‌ 
நெல்லை அனுப்பினார்‌. என்‌ பெற்றோர்கள்‌ அதனால்‌ மிகவும்‌ திருப்தியுற்றார்கள்‌. 
அப்பாடல்‌ இப்போது ஞாபகத்தில்‌ இல்லை. 


கலைமகள்‌ துதி 


37 


திருப்பெருந்துறைப்‌ புராணத்தை என்‌ ஆசிரியர்‌ இயற்றிக்கொண்டுவந்த 
சந்தர்ப்பமாதலின்‌ என்‌ மனம்‌ அவர்‌ கவித்துவத்தில்‌ ஒன்றிப்போயிருந்தது. நானும்‌ 
செய்யுள்‌ இயற்றும்‌ முயற்சியில்‌ ஈடுபடலானேன்‌. உத்தமதானபுரத்தில்‌ தங்கியபோது 
எனக்கு ஓய்வு இருந்தமையால்‌ அம்முயற்சி அதிகமாயிற்று. தனிப்பாடல்கள்‌ பல 
இயற்றினேன்‌. என்‌ சிறிய தந்தையார்‌. “உருப்படியாக ஏதாவது பாடு” என்று 


சொன்னார்‌. 


முதலில்‌ கலைமகள்‌ விஷயாமாகச்‌ செய்யுட்களை இயற்றத்‌ தொடங்கினேன்‌. நான்‌ 
சொல்லச்சொல்ல என்‌ சிறிய தந்தையார்‌ எழுதி வந்தார்‌. சில வெண்பாக்களையும்‌ சில 
கட்டளைக்‌ கலித்துறைகளையும்‌ இயற்றினேன்‌. 


“உள்ளக்‌ கவலைக்‌ யெலாமுரைத்‌ தேனுக்‌ குவந்தருள 
மெள்ளக்‌ கவினன மீதிவர்ந்‌ தேவர வேளையிதே 
கள்ளக்‌ கயவர்க்‌ கருமமு தேகலைக்‌ கற்பகமே 


வள்ளக்‌ கமல மலர்மீதில்‌ வாழும்‌ மனோன்மணியே” 


என்பது அவற்றில்‌ ஒன்று. இவ்வாறு பாடல்களை இயற்றி வந்தபோது என்‌ 
மனத்துள்ளே ஒரு பெருமிதமுண்டாகும்‌. என்‌ சிறிய தந்தையார்‌ அவ்வப்போது 
நன்றாயிருக்கிறதென்று பாராட்டுவார்‌. 


திருவேரக மாலை 


அப்பால்‌ சுவாமிமலையிலுள்ள முருகக்‌ கடவுள்‌ விஷயமாகப்‌ பதினாறு கட்டளைக்‌ 
கலித்துறைகளை இயற்றினேன்‌. உயர்ந்த சாஸ்திரக்‌ கருத்துக்களோ, கற்பனைகளோ 
அப்பாடல்களில்‌ அமையவில்லை. என்னுடைய அனுபவம்‌ சிறிது; பழக்கமும்‌ குறைவு. 
அந்த அளவில்‌ எத்தகைய கருத்துக்கள்‌ இருக்குமோ அவைகளையே அப்பாட்டில்‌ 


காணலாம்‌. 


பலவகையான துன்பங்களில்‌ புண்பட்டவன்‌ நான்‌; ஆதலின்‌, அத்துன்பங்களிலிருந்து 
விடுபட வேண்டுமென்று என்‌ மனத்துள்‌ இருந்த ஆவல்‌ திருவேரகச்‌ சண்முகப்பிரானை 
நோக்கி நான்‌ கூறிய பிரார்த்தனையில்‌ அங்கங்கே புலப்படும்‌. 


38 


“ஆடும்‌ அரவிற்கு நேராகச்‌ சீறும்‌ அவரையகன்‌ 
றீடொன்‌ றடியர்க ளோடென்று மேவி யிருப்பவருள்‌ 
நாடு மிருவர்‌ தமக்கரி யானரு ணாததுயர்‌ 

சாடும்‌ புனற்பொன்னி சூழ்திரு வேரகச்‌ சண்முகனே” 


சண்முகப்பிரான்‌ ஞாபகத்தோடு ஆறுமுகத்தா பிள்ளையின்‌ ஞாபகமும்‌ எனக்கு 
அப்போது இருந்ததுதான்‌ இத்தகைய கருத்துக்கள்‌ எழுதுவதற்குக்‌ காரணமாகும்‌. 


ஆனந்தவல்லி பஞ்சரத்தினம்‌ 


இச்செய்யுட்களை எல்லாம்‌ எழுதிய என்‌ சிறிய தந்தையார்‌, “இந்த ஊர்‌ அம்பிகைமேல்‌ 
ஏதேனும்‌ பாடலாமே” என்று சொல்லவே நான்‌ அவ்வாறே “ஆனந்த வல்லியம்மை 


பஞ்சரத்தினம்‌' என்ற பெயருடன்‌ ஐந்து செய்யுட்களை இயற்றினேன்‌. 


நான்‌ செய்யுட்கள்‌ இயற்றுவதோடு, யாரேனும்‌ வந்தால்‌ சில செய்யுட்களின்‌ 
பொருளையும்‌ எடுத்துச்‌ சொல்லுவேன்‌. அதைக்கேட்டு அவர்கள்‌ மகிழ்வார்கள்‌. 
அவர்கள்‌ மகிழ்ச்சி அடைந்தாலும்‌ அடையாவிடினும்‌ எனக்கே ஒரு திருப்தி உண்டாகும்‌. 
நான்‌ உத்தமதானபுரத்தில்‌ தங்கியிருந்த அந்த ஒரு மாதத்தில்‌ என்‌ பெற்றோர்களுக்கும்‌ 
என்‌ அபிவிருத்தியிற்‌ கவலைகொண்ட மற்றவர்களுக்கும்‌, “குற்றமில்லை, இவன்‌ 
முன்னுக்கு வந்து விடுவான்‌” என்ற அபிப்பிராயம்‌ உண்டாயிற்று. 


கர்வபங்கம்‌ 


எங்கள்‌ பந்துவும்‌ தமிழிலும்‌ சங்கீதத்திலும்‌ நல்ல பயிற்சி பெற்றவரும்‌ ஆகிய 
சேஷுவையரென்னும்‌ முதியவர்‌ உத்தமதானபுரத்தில்‌ இருந்தார்‌. தமிழ்‌ வித்துவானாக 
உள்ளவர்களிடம்‌ தமிழ்‌ படிப்பவர்‌ யாரேனும்‌ சென்றால்‌ அவரைப்‌ பரீகைைசெய்வது 
அக்காலத்து வழக்கம்‌. மாணாக்கர்கள்‌ அவ்வாறு பரீக்ஷிப்பவர்களிடம்‌ 
கோபம்கொள்வதில்லை. நான்‌ சேஷுவையரிடம்‌ சென்று பேசியபோது அவர்‌ 


என்னைப்‌ பல கேள்விகள்‌ கேட்டார்‌. “நாம்‌ பெரிய வித்துவானிடம்‌ படிக்கிறோம்‌. 


செய்யுள்‌ செய்யும்‌ பழக்கமும்‌ நமக்கு உண்டாகிவிட்டது” என்ற நினைவிலே 


மிதந்திருந்த நான்‌ அவர்‌ கேட்ட கேள்விகளுக்கு அலக்ஷியமாகப்‌ பதில்‌ சொன்னேன்‌. 


39 


அவர்‌ கம்பராமாயணத்திலே நல்ல பழக்கமுடையவர்‌. அதிலிருந்து ஒரு செய்யுளை 
எடுத்துக்கூறி, “இதற்கு அர்த்தம்‌ தெரிந்தால்‌, சொல்லு, பார்க்கலாம்‌” என்றார்‌. நான்‌, 


“இன்னும்‌ கம்பராமாயணத்தைப்‌ பாடங்‌ கேட்கவில்லை” என்று அவரிடம்‌ 
சொல்லியிருக்கலாம்‌. “பார்க்கலாமே; நம்‌ அறிவிற்கு எட்டாமலா போகப்போகிறது?” 


என்ற எண்ணத்தால்‌ அச்செய்யுளைக்‌ கவனித்துப்‌ பார்த்தேன்‌. 


யுத்த காண்டத்தில்‌ வருணனை வழிவேண்டு படலத்தில்‌ வருகிறது அப்பாட்டு. வருணன்‌ 
வாராமை கண்டு கோபித்த இராமபிரான்‌ கடலில்‌ அம்பு எய்யவும்‌, வருணன்‌ நடுங்கிப்‌ 


பலவகையாக அப்பெருமானைத்‌ துதித்துக்கொண்டே வந்து பணிகின்றான்‌. 


“பாயிருள்‌ சீக்குந்‌ தெய்வப்‌ பருதியைப்‌ பழிக்கு மாலை 
ஆயிரங்‌ கரத்தான்‌ மண்மே லடியுறை யாக வைத்துத்‌ 

தீயன சிறியோர்‌ செய்தாற்‌ பொறுப்பது பெரியோர்‌ செய்கை 
ஆயிர நாமத்‌ தையா சரணமென்‌ றடியில்‌ வீழ்ந்தான்‌ 


“வருணன்‌ பல மணிமாலைகளைக்கொணர்ந்து இராமபிரான்‌ திருவடிகளில்‌ வைத்து, 
சிறியோர்‌ பிழைசெய்தால்‌ பொறுப்பது பெரியோர்‌ செயல்‌; சரணம்‌ என்று திருவடிகளில்‌ 


வீழ்ந்தான்‌” என்பது அதன்‌ கருத்து. 


அதற்கு, “பரவிய இருளைப்‌ போக்கும்‌ தெய்வத்தன்மை பொருந்திய சூரியனை இகழ்ச்சி 
செய்யும்‌ ஒளியையுடைய மாலையை ஆயிரம்‌ கையையுடைய வருணன்‌ பூமியின்‌ மேல்‌ 
பாதகாணிக்கையாக வைத்து......... ” என்று நான்‌ பொருள்‌ சொல்லி வரும்போது, 
சேஷூவையர்‌ இடைமறித்து, “இரு, இரு; ஆயிரங்‌ கையையுடைய வருணன்‌ 
என்கிறாயே; பாட்டில்‌ எங்கே இருக்கிறது?” என்று கேட்டார்‌. 


“ஆயிரம்‌ கரத்தான்‌ என்று இருக்கிறதே” என்றேன்‌ நான்‌. 


அவர்‌ சிரித்தார்‌. பிறகு, “வருணனுக்கு ஆயிரம்‌ கைகள்‌ உண்டு என்பதற்கு எங்காவது 


ஆதாரம்‌ உண்டா?” என்று கேட்டார்‌. 


40 


“இதில்தான்‌ இருக்கிறது” என்றேன்‌ நான்‌. 


“உன்‌ ஆசிரியர்‌ இதற்கு இப்படியா பொருள்‌ சொன்னார்‌?” 


“நான்‌ சொன்னதில்‌ என்ன பிழை? அதை முதலில்‌ சொல்லுங்கள்‌.” 


“ஆயிரம்‌ என்பதைக்‌ கரத்தான்‌ என்பதனோடு சேர்த்துப்‌ பொருள்‌ செய்யக்கூடாது. 
பருதியைப்‌ பழிக்கும்‌ மாலை ஆயிரம்‌ என்று பிரித்து ஆயிரம்‌ மாலைகளைக்‌ கரத்தால்‌ 
மண்மேல்‌ அடியுறையாக வைத்து என்று கூட்டி அர்த்தம்‌ சொல்லவேண்டும்‌. நீ 
அவசரப்பட்டு விட்டாய்‌” என்றார்‌ அப்பெரியார்‌. என்‌ கர்வம்‌ பங்கமுற்றது. “யார்‌ 
யாரிடத்தில்‌ என்ன என்ன அறிவாற்றல்‌ இருக்குமோ என்று எண்ணாமல்‌ இவர்பால்‌ 
மதிப்பின்றி நாம்‌ நம்‌ பேதைமையை வெளிப்படுத்திவிட்டோமே” என்று 
வருந்தியதோடு, அவரைப்‌ பார்த்து, “நானாக அர்த்தம்பண்ணிச்‌ சொன்னேன்‌. என்‌ 
ஆசிரியரிடம்‌ இன்னும்‌ இந்த நூலை நான்‌ பாடம்‌ கேட்கவில்லை. நீங்கள்‌ சொன்ன 
அர்த்தந்தான்‌ சரியென்று தோற்றுகிறது” என்று பணிவாகக்‌ கூறினேன்‌. 


“எதையும்‌ யோசித்துச்‌ சொல்ல வேண்டும்‌. நீ தைரியமாகப்‌ பொருள்சொல்ல 
முன்வந்தது பற்றிச்‌ சந்தோஷமடைகிறேன்‌” என்று சொல்லி அவர்‌ என்னை 
ஆசீர்வாதம்செய்து அனுப்பினார்‌. 


சில வாரங்களுக்குப்‌ பின்‌ என்‌ ஆசிரியர்‌ தஞ்சாவூரிலிருந்து பட்டீச்சுரம்‌ வந்தார்‌. வந்த 
பின்‌ என்னைப்‌ பார்த்து வரும்படி ஹரிஹரபுத்திர பிள்ளையை அனுப்பினார்‌. அவர்‌ 
வந்து என்‌ க்ஷேம சமாசாரத்தை விசாரித்துவிட்டுச்‌ சென்றார்‌. நான்‌ சில நாட்களில்‌ 


பட்டீச்சுரம்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. 


கோளால்‌ நேர்ந்த கலகம்‌ 


அப்பொழுது என்‌ ஆசிரியர்‌ எதிர்பாராத ஒரு விஷயத்தைச்‌ சொன்னார்‌. நான்‌ கேட்டுத்‌ 
திடுக்கிட்டுப்‌ போனேன்‌. “நான்‌ தஞ்சாவூரிலிருந்து வந்தவுடன்‌ திருவாவடுதுறைக்குப்‌ 
போயிருந்தேன்‌. சந்நிதானத்தினிடம்‌ உம்மைப்பற்றி யாரோ கோள்‌ 
சொல்லியிருக்கிறார்‌ போலிருக்கிறது. நீர்‌ என்னிடம்‌ சந்நிதானத்தைப்‌ பற்றிக்‌ 


குறைகூறி மனவருத்தம்‌ உண்டாக்கியதாகவும்‌ அதனால்‌ நான்‌ இங்கே வந்து 


41 


இருப்பதாகவும்‌ யாரோ சொல்ல அதைச்‌ சந்நிதானம்‌ உண்மை என்று நம்பி உம்மிடம்‌ 
சிறிது சினங்கொண்டிருந்தது. 'சாமிநாதையர்‌ அப்படிச்‌ சொல்லவில்லையே! அவர்‌ 
அவ்வாறு செய்யக்கூடியவரும்‌ அல்லவே?' என்று சொல்லி நான்‌ சமாதானம்‌ 
சொன்னேன்‌. பெரிய இடங்களில்‌ கோள்சொல்பவர்கள்‌ எவ்வளவோ பேர்‌ வந்து 
சேருவார்கள்‌. சம்பந்தமில்லாதவர்‌ விஷயத்திலெல்லாம்‌ கோள்கள்‌ கிளம்பும்‌. அவற்றை 
உண்மையென்று நம்புவோர்‌ சிலர்‌. சந்நிதானம்‌ உம்மிடம்‌ இயல்பாகவே 
அன்புகொண்டிருப்பதால்‌ நான்‌ சொன்ன சமாதானத்தை ஏற்றுக்கொண்டது. நீரும்‌ 
அவர்கள்‌ திருவுள்ளம்‌ திருப்தியடையும்படி நடந்துகொண்டால்‌ அனுகூலமாக 
இருக்கும்‌” என்று அவர்‌ கூறினார்‌. “இது விபரீதமாக அல்லவா இருக்கிறது? என்ன 
செய்யலாம்‌?” என்று எண்ணி நான்‌ வருந்தினேன்‌. என்‌ ஆசிரியரும்‌ யோசித்துச்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ விஷயமாக ஒரு விருத்தமும்‌, இங்கிலீஷ்‌ நோட்டு மெட்டில்‌ ஒரு 
கீர்த்தனமும்‌ இயற்றி, “நாம்‌ மறுபடி திருவாவடுதுறைக்குப்‌ போகும்போது இந்த 
இரண்டையும்‌ சந்நிதானத்தினிடம்‌ இசையுடன்‌ சொன்னால்‌ ஏதேனும்‌ சிறிதளவு 
கோபம்‌ மிஞ்சியிருந்தாலும்‌ மறைந்துவிடும்‌. இவற்றை நன்றாகப்‌ பாடம்பண்ணி 
வைத்துக்கொள்ளும்‌” என்று என்னிடம்‌ சொன்னார்‌. நான்‌ அவ்வாறே அவற்றைப்‌ 


பாடம்பண்ணி இசையுடன்‌ பாடப்‌ பழகிக்கொண்டேன்‌. 


கீர்த்தனம்‌ 


சில தினங்களுக்குப்‌ பின்‌ நாங்கள்‌ திருவாவடுதுறை சென்றோம்‌. சுப்பிரமணிய 
தேசிகரைக்‌ கண்டவுடன்‌ ஆசிரியர்‌ கட்டளைப்படி நான்‌ செய்த முதற்காரியம்‌ என்‌ 


ஆசிரியர்‌ இயற்றிய விருத்தத்தையும்‌ கீர்த்தனத்தையும்‌ பாடிக்காட்டியதே. 


“துங்கஞ்சார்‌ தருதுறை சையில்வளர்‌ 
சுப்பிர மணிய தயாநிதியே 
துன்றும்பே ரருள்நனி பொழிதரு 
சுத்தமெய்ஞ்‌ ஞான கலாநிதியே” 


என்பது அந்த இங்கிலீஷ்‌ நோட்டின்‌ பல்லவி. அக்கீர்த்தனம்‌ பெரியதாதலின்‌ 
நிதானமாகவும்‌ என்னால்‌ இயன்றவரையில்‌ நன்றாகவும்‌ பாடிக்காட்டினேன்‌. தேசிகர்‌ 
கேட்டு மிகவும்‌ மகிழ்ச்சியுற்றார்‌. மடத்திலுள்ளவர்களும்‌ பலமுறை கேட்டு 
இன்புற்றனர்‌. ஓதுவார்கள்‌ அக்கீர்த்தனத்தைப்‌ பாடம்‌ செய்து ஒவ்வொரு நாளும்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ முன்னிலையிலே பாடி வரலாயினர்‌. தேசிகருக்கு என்னிடம்‌ 


42 


சினம்‌ உண்டாயிற்றென்பதன்‌ அறிகுறியே எனக்குத்‌ தெரியவில்லை. என்னிடம்‌ 
வழக்கம்போலவே அவர்‌ ஆதரவுகாட்டி வந்தார்‌. 


ஆசிரியரது உள்ளப்‌ பெட்டி 


விரைவில்‌ திருப்பெருந்துறைப்‌ புராணத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று 
சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌ தேசிகருக்குக்‌ கடிதம்‌ எழுதியிருந்தார்‌. பிள்ளையவர்களிடம்‌ 
தேசிகர்‌ அவ்விஷயத்தைத்‌ தெரிவிக்கவே ஆசிரியர்‌, “விரைவிற்‌ புறப்பட்டுச்‌ சென்று 
புராண அரங்கேற்றம்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌” என்று அன்புடன்‌ சொல்லலானார்‌. 
புராணத்தில்‌ படலங்களே ஆகியிருந்தன. “முழுவதும்‌ இயற்றிய பின்புதானே 
அரங்கேற்ற வேண்டும்‌” என்று நான்‌ நினைத்தேன்‌. பிறகு பிள்ளையவர்களது வழக்கம்‌ 
எனக்குத்‌ தெரியவந்தது. ஒரு புராணத்தை முற்றும்‌ இயற்றிப்‌ பிறகுதான்‌ அரங்கேற்ற 
வேண்டுமென்ற நியதி அவருக்கு இல்லை. புராணத்தின்‌ பிற்பகுதிகளை 
இயற்றிக்கொண்டேயிருப்பார்‌; முற்பகுதிகளை அரங்கேற்றுவார்‌. சில சமயங்களில்‌ 
அன்றன்று முற்பகலில்‌ பாடல்களை இயற்றிப்‌ பிற்பகலில்‌ அரங்கேற்றுவதும்‌ உண்டு. 
பெட்டி நிறையப்‌ பணம்‌ வைத்துக்கொண்டிருப்பவன்‌ எந்தச்‌ சமயத்திலும்‌ வேண்டிய 
தொகையை எடுத்துச்‌ செலவழிப்பதைப்‌ போல அவர்‌ எந்தச்‌ சமயத்தில்‌ நினைத்தாலும்‌ 
தம்‌ உள்ளப்‌ பெட்டியைத்‌ திறந்து வேண்டிய கவிகளை எடுத்து வெளியிடும்‌ நிலையில்‌ 
இருந்தார்‌. அப்பெட்டியைத்‌ திறப்பதற்குரிய திறவுகோலாகிய உத்ஸாகம்‌ மாத்திரம்‌ 
அவரிடம்‌ இருக்க வேண்டும்‌; அப்பொழுது அவரிடத்திலிருந்து புறப்படும்‌ கவிதை 
வெள்ளத்தை யாரும்‌ தடை செய்யவே முடியாது. 


57. திருப்பெருந்துறை 


மார்கழி மாதம்‌ திருவாதிரைத்‌ திருநாள்‌ நெருங்கியது. திருவாதிரைத்‌ தரிசனத்துக்குத்‌ 
திருப்பெருந்துறைக்குச்‌ சென்று புராண அரங்கேற்றத்தை முடித்துக்கொண்டு 
திரும்பலாமென்று என்‌ ஆசிரியர்‌ நிச்சயம்‌ செய்தார்‌. எல்லோரிடமும்‌ விடைபெற்று 


அவர்‌ (1873 டிஸம்பர்‌) புறப்பட்டார்‌. மாயூரத்திலிருந்து சவேரிநாத பிள்ளை 
எங்களுடன்‌ வந்தார்‌. வேறு சில மாணாக்கர்களும்‌ வந்தார்கள்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ 


மடத்துப்‌ பிரதிநிதியாகப்‌ பழநிக்‌ குமாரத்‌ தம்பிரானென்பவரை அனுப்பினர்‌. 


புறப்பாடு 


43 


எல்லோரும்‌ சேர்ந்து புறப்பட்டோம்‌. திருவிடைமருதூர்‌ சென்று அங்கே தங்கி அப்பால்‌ 
கும்பகோணம்‌, தஞ்சாவூர்‌, பட்டுக்கோட்டை வழியாகத்‌ திருப்பெருந்துறையை 
அடைந்தோம்‌. 


நாங்கள்‌ போய்ச்‌ சேர்ந்தபோது ஆருத்திரா தரிசனத்தின்பொருட்டு எங்களுக்கு 
முன்னரே பல வித்துவான்களும்‌ சிவபக்திச்‌ செல்வர்களும்‌ அங்கே வந்து 
தங்கியிருப்பதைப்‌ பார்த்தோம்‌. 


பிள்ளையவர்களுடைய வரவு எல்லோருக்கும்‌ மகிழ்ச்சியை உண்டாக்கியது. கோயிலார்‌ 
மேளதாளத்துடன்‌ வந்து அக்கவிஞர்‌ பெருமானைக்‌ கண்டு பிரசாதமளித்துத்‌ 
தரிசனத்துக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. ஆலயத்தில்‌ சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌ அவரை 
வரவேற்றார்‌. அன்று மாணிக்கவாசகர்‌ மந்திரிக்‌ கோலங்கொண்டு 
எழுந்தருளியிருந்தார்‌. 


அருவ மூர்த்திகள்‌ 


மற்ற ஸ்தலங்களில்‌ இல்லாத ஒரு புதுமையைத்‌ திருப்பெருந்துறையிலே கண்டேன்‌. 
சிவாலயங்களில்‌ சிவலிங்கப்‌ பெருமானும்‌ அம்பிகையின்‌ திருவுருவமும்‌ 
மூலஸ்தானங்களில்‌ இருக்கும்‌. அந்த ஸ்தலத்தில்‌ சிவபெருமானுக்கும்‌ அம்பிகைக்கும்‌ 
எந்தவிதமான உருவமும்‌ இல்லை. வெறும்பீடங்கள்‌ மாத்திரம்‌ இருக்கின்றன. 
சுவாமியும்‌ அம்பிகையும்‌ அரூபமாக எழுந்தருளியிருப்பதாக ஐதிஹ்யம்‌. பூஜை 
முதலியன அப்பீடங்களுக்கே நடைபெற்று வருகின்றன. 


சுவாமியின்‌ திருநாமம்‌ ஆத்மநாதரென்பது; அம்பிகைக்குச்‌ சிவயோகாம்பிகை என்பது 


திருநாமம்‌. இவ்விருவரும்‌ அரூபமாக அங்கே கோயில்கொண்டிருத்தலை என்‌ ஆசிரியர்‌, 


“தூயநா மத்தருவ முருவமெவை யெனினுமொரு தோன்றல்‌ போன்றே 
பாயநா னிலவரைப்பின்‌ கணுமமர்வா ளெனல்தெரித்த படியே போல 
ஆயநா தங்கடந்த வான்மநா தக்கடவுள்‌ அமர்தற்‌ கேற்ப 


மேயநா யகிசிவயோ காம்பிகைதன்‌ விரைமலர்த்தாள்‌ மேவி வாழ்வாம்‌” 


44 


என்று திருப்பெருந்துறைப்‌ புராணத்திற்‌ புலப்படுத்தியிருக்கிறார்‌. “அருவம்‌ உருவம்‌ 
என்னும்‌ கோலங்களில்‌ எந்தக்‌ கோலத்தில்‌ சிவபெருமான்‌ எழுந்தருளியிருக்கிறாரோ 
அக்கோலத்தில்‌ இப்பூமியிலும்‌ அம்பிகை எழுந்தருளியிருப்பதை வெளிப்படுவதைப்‌ 
போல, நாத தத்துவங்‌ கடந்து நின்ற ஆத்மநாத சுவாமி அரூபமாக 
எழுந்தருளியிருத்தற்கு ஏற்றபடி தானும்‌ அரூபத்திருமேனிகொண்டு 
எழுந்தருளியிருக்கும்‌ சிவயோகாம்பிகையின்‌ திருவடிகளை விரும்பி வாழ்வோமாக' 
என்பது இதன்‌ பொருள்‌. 


மாணிக்க வாசகர்‌ 


அங்கே மாணிக்கவாசகர்‌ உபதேசம்‌ பெற்றமையாலும்‌ அவர்‌ பொருட்டுச்‌ 
சிவபெருமான்‌ சில திருவிளையாடல்களைச்‌ செய்தமையாலும்‌ அந்த ஸ்தலத்தில்‌ 
அவருக்கு விசேஷமான பூஜை, உத்ஸவம்‌ முதலியன நடைபெறும்‌. உத்ஸவங்களில்‌ 
மாணிக்கவாசகருக்கே முக்கிய ஸ்தானம்‌ அளிக்கப்பெறும்‌. 


மாணிக்கவாசகர்‌ அத்தல விருக்ஷமாகிய குருந்த மரத்தின்‌ அடியில்‌ உபதேசம்‌ பெற்றார்‌. 
அவ்விடத்தில்‌ சிவபெருமான்‌ எழுந்தருளியிருக்கிறார்‌; குருமூர்த்தியென்று 
அப்பெருமானை வழங்குவர்‌. அவர்‌ பொருட்டுச்‌ சிவபெருமான்‌ குதிரைச்‌ 
சேவகராயினர்‌. அதற்கு அடையாளமாக அத்திருக்கோயிலின்‌ மூன்றாம்‌ பிராகாரத்தில்‌ 
உள்ள கனகசபையென்றும்‌ மண்டபத்தில்‌ இறைவர்‌ அசுவாரூடராக 
எழுந்தருளியிருக்கிறார்‌. அதற்குக்‌ குதிரை ஸ்வாமி மண்டபம்‌ என்ற பெயர்‌ பிரசித்தமாக 
வழங்குகிறது. அக்கோயிலில்‌ பல இடங்களில்‌ மாணிக்கவாசகர்‌ திருவுருவங்கள்‌ 
அமைந்துள்ளன. அம்பிகையின்‌ சந்நிதிக்கு நேரே மாணிக்கவாசகர்‌ சந்நிதி இருக்கிறது. 
ஆறு காலங்களிலும்‌ இரண்டு சந்நிதிகளிலும்‌ அபிஷேக ஆராதனைகள்‌ ஒரே சமயத்தில்‌ 
நடைபெறும்‌. 


அக்கோயிலில்‌ வேறு கோயில்களிற்‌ காணப்படாத மற்றொரு விசேஷம்‌ உண்டு. 
சிவாலயங்களில்‌ சிவதரிசனத்துக்கு முன்‌ நந்திதேவரைத்‌ தரிசித்து அவர்‌ 
அனுமதிபெற்று ஆலயத்துள்ளே புகுதலும்‌ தரிசனம்செய்து திரும்புகையில்‌ 
சண்டேசுவரரைத்‌ தரிசித்து விடைபெற்று வருதலும்‌ சம்பிரதாயங்களாகும்‌. 
அக்கோயிலில்‌ அந்த இரண்டு மூர்த்திகளும்‌ இல்லை. ஆதலால்‌ தரிசனம்‌ செய்பவர்கள்‌ 
உள்ளே செல்லும்போதும்‌ தரிசித்துவிட்டு மீளும்போதும்‌ மாணிக்கவாசரைத்‌ தரிசித்து 
முறையே அனுமதியையும்‌ விடையையும்‌ பெறுதல்‌ வழக்கமாக இருக்கிறது. 


45 


புதுக்கோட்டை, இராமநாதபுரம்‌ போன்ற ஸமஸ்தானங்களாலும்‌ பச்சையப்ப 
முதலியார்‌ முதலிய பிரபுக்களாலும்‌ இத்தலத்திற்‌ பலவகைக்‌ கட்டளைகள்‌ ஏற்படுத்தப்‌ 
பெற்றிருக்கின்றன. 


வேதனம்‌ லிய விசேஷங்கள்‌ 
த முத ஷீ 


மற்றச்‌ சிவாலயங்களில்‌ செய்யப்பெறும்‌ நிவேதனங்களோடு புழுங்கலரிசி அன்னம்‌, 
பாகற்காய்ப்‌ புளிங்கறி, அரைக்கீரைச்‌ சுண்டலென்பவையும்‌ அங்கே நிவேதனம்‌ 


செய்யப்பெறும்‌. 


அங்கே தீபாலங்காரம்‌ மிகவும்‌ சிறப்பாக இருக்கும்‌. தினந்தோறும்‌ இரா முழுவதும்‌ 
அத்தீபாலங்காரத்தைக்‌ காணலாம்‌. 


சிதம்பரத்தில்‌ ஸ்ரீ நடராஜப்‌ பெருமானைப்‌ பூசித்து வழிபடுபவர்கள்‌ 
மூவாயிரவரென்றும்‌ அவர்கள்‌ தில்லை மூவாயிரவரென்னும்‌ பெயருடையவரென்றும்‌ 
அவர்களுள்‌ சிவபிரானே ஒருவரென்றும்‌ கூறுவர்‌. திருப்பெருந்துறையிலும்‌ அதைப்‌ 
போன்ற முறையொன்று உண்டு. இக்கோயில்‌ பூஜகர்கள்‌ முந்நூற்றுவரென்னும்‌ 
மரபினர்‌. ஆதியில்‌ முந்நூறு பேர்கள்‌ இருந்தனரென்றும்‌ அவர்களுள்‌ ஆத்மநாத ஸ்வாமி 


ஒருவர்‌ என்றும்‌ புராணம்‌ கூறும்‌. 


இப்போது சுவாமிக்கும்‌ அம்பிகைக்கும்‌ பூஜை முதலியன செய்து வருபவர்களை 
நம்பியாரென்று அழைக்கின்றனர்‌. அவர்கள்‌ செய்வது வைதிக பூஜை. 
மாணிக்கவாசகருக்கு மாத்திரம்‌ ஆதிசைவர்கள்‌ ஆகமப்படி பூஜைசெய்து வருகின்றனர்‌. 


வீரபத்திரர்‌ 


அம்பிகையின்‌ சந்நிதியில்‌ வீரபத்திரர்‌ கோயில்கொண்டிருக்கிறார்‌. தக்ஷ்னுடைய 
யாகத்தை அழித்த அக்கடவுள்‌ அத்திருக்கோலத்துடன்‌ அம்பிகையின்‌ யோகத்தைப்‌ 
பாதுகாப்பவராகச்‌ சிவாஞ்ஞஜையால்‌ அங்கே எழுந்தருளியிருக்கிறாரென்பது புராண 
வரலாறு. அம்மூர்த்தியை வழிபட்டுப்‌ பேய்பிடித்தவர்களும்‌ வேறுவிதமான 


துன்பங்களை அடைந்தவர்களும்‌ செளக்கியம்‌ பெறுவார்கள்‌. 


சிற்பம்‌ 


46 


கோயிலில்‌ உள்ள சிற்பங்கள்‌ மிக அருமையானவை. சிற்பவேலை செய்பவர்கள்‌ இன்ன 
இன்ன இடத்திலுள்ள இன்ன இன்ன அமைப்புக்கள்‌ மிகச்சிறந்தவையென்றும்‌, 
அவற்றைப்போல அமைப்பது அரிதென்றும்‌ கூறுவார்கள்‌. அங்ஙனம்‌ கூறப்படும்‌ 
அரியபொருள்களுள்‌ 'திருப்பெருந்துறைக்‌ கொடுங்கை'யும்‌ ஒன்று. கல்லாலே அமைந்த 
சங்கிலி முதலிய விசித்திர வேலைப்பாடுகள்‌ பல அங்கே உள்ளன. 


வந்த வித்துவான்கள்‌ 


வற்றைப்‌ போன்ற பல சிறப்புக்களை உடைமையால்‌ அந்த ஸ்தலம்‌ சிவபக்தர்களால்‌ 
ற்றை ற றப்பு அந்த ஸத்‌ த 


அதிகமாகப்‌ போற்றப்பட்டு வருகிறது. நாங்கள்‌ சென்றிருந்தபோது திருவாதிரைத்‌ 
தரிசனத்துக்காக வந்திருந்தவர்களில்‌ பலர்‌ என்‌ ஆசிரியரிடம்‌ பேரன்பு பூண்டவர்கள்‌. 


தேவகோட்டையிலிருந்து வன்றொண்டச்‌ செட்டியாரும்‌ வேம்பத்தூரிலிருந்து 
சிலேடைப்புலி பிச்சுவையரும்‌ சிங்கவனத்திலிருந்து சுப்பு பாரதியாரென்பவரும்‌ மணல்‌ 
மேற்குடியிலிருந்து கிருஷ்ணையரென்பவரும்‌ வந்திருந்தார்கள்‌. இவர்கள்‌ யாவரும்‌ 


பிள்ளையவர்களைக்‌ கண்டு அளவற்ற சந்தோஷத்தை அடைந்தார்கள்‌. 


சுவாமி தரிசனம்‌ செய்துவிட்டு நாங்கள்‌ எங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பெற்றிருந்த 
விடுதிக்குச்‌ சென்று தங்கினோம்‌. வன்றொண்டர்‌ முதலியோர்‌ வந்து ஆசிரியரோடு 


சல்லாபம்‌ செய்தார்கள்‌. 


வன்றொண்டரென்பவர்‌ தனவைசிய வகுப்பினர்‌. கண்பார்வையில்லாதவர்‌. தீவிரமான 
சிவபக்தியும்‌ கடினமான நியமானுஷ்டனங்களும்‌ உடையவர்‌. தமிழ்வித்துவான்‌. சிறந்த 
ஞாபக சக்தியுள்ளவர்‌. பிள்ளையவர்களிடத்திலும்‌ ஆறுமுக நாவலரிடத்திலும்‌ பாடம்‌ 
கேட்டவர்‌. எதையும்‌ ஆழ்ந்து படித்துத்‌ தெளிவாகத்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
இயல்புடையவர்‌. பிள்ளையவர்களிடத்தில்‌ அவருக்குப்‌ பெருமதிப்பு இருந்தது. 


பிச்சுவையரென்பவர்‌ வேம்பத்தூர்ச்‌ சோழியர்‌; ஆசு கவி. எந்தச்‌ சமயத்திலும்‌ எந்த 
விஷயத்தைப்‌ பற்றியும்‌ கேட்போர்‌ பிரமிக்கும்படி செய்யுள்‌ இயற்றும்‌ 


ஆற்றலுடையவர்‌. திருப்பெருந்துறையில்‌ அவரை நான்‌ முதலிற்‌ பார்த்தபோதே 
விரைவாக அவர்‌ செய்யுள்‌ இயற்றுவதைக்‌ கண்டு ஆச்சரியமடைந்தேன்‌. 


சிங்கவனம்‌ சுப்பு பாரதியாரென்பவர்‌ பரம்பரையாகத்‌ தமிழ்‌ வித்துவான்‌௧ளாக இருந்த 


பிராமண குடும்பத்தில்‌ உதித்தவர்‌. பிள்ளையவர்களிடம்‌ பல வருஷங்கள்‌ பாடம்‌ 


47 


கேட்டவர்‌. இலக்கண இலக்கியங்களில்‌ தேர்ந்த புலமையுள்ளவர்‌. ஒரு பாடலை 
இசையுடன்‌ எடுத்துச்சொல்லிக்‌ கேட்பவர்களுக்கு மகிழ்ச்சியுண்டாகும்படி பிரசங்கம்‌ 
செய்யவல்லவர்‌. அவருடைய பேச்சிலிருந்தே திறமையை, அவருடைய சாமர்த்தியத்தை 
நான்‌ அறிந்துகொண்டேன்‌. அவர்‌ பாடல்‌ சொல்லும்முறை என்‌ மனத்தைக்‌ கவர்ந்தது. 


மணல்மேற்குடி கிருஷ்ணையரென்பவர்‌ சிறந்த தமிழ்‌ வித்துவான்‌. செய்யுள்‌ 
செய்வதிலும்‌ பல நூல்‌ ஆராய்ச்சியிலும்‌ நல்ல ஆற்றலுடையவர்‌. பல பிரபந்தங்கள்‌ 


செய்தவர்‌. 


பிச்சுவையரும்‌ சுப்பு பாரதியாரும்‌ தாம்‌ இயற்றிய சில பிரபந்தங்களை ஆசிரியரிடம்‌ 
படித்துக்காட்டி அவர்‌ கூறிய திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புப்‌ பாயிரமும்‌ 
பெற்றார்கள்‌. 


ஆருத்திரா தரிசனம்‌ 


திருவாதிரையன்று குருமூர்த்தியின்‌ தரிசனம்‌ கண்கொள்ளாக்‌ காட்சியாக இருந்தது. 
சுப்பிரமணியத்‌ தம்பிரானுடைய நிர்வாகத்‌ திறமையை அன்று கண்டு வியந்தோம்‌. 
'திருவாவடுதுறை ஆதீனத்தால்‌ அந்த ஸ்தலத்துக்கு மதிப்போ, அன்றி அந்த 
ஸ்தலத்தால்‌ ஆதீனத்துக்கு மதிப்போ' என்று சந்தேகம்‌ ஏற்படும்படியான அமைப்புக்கள்‌ 
அங்கே காணப்பட்டன. அங்கே அக்காலத்திற்‌ சென்றவர்கள்‌ சில தினங்களேனும்‌ 
தங்கித்‌ தரிசனம்செய்துதான்‌ செல்வார்கள்‌. அவ்வாறு தரிசனத்தின்பொருட்டு 
வேற்றூர்களிலிருந்து வருவோர்களுக்கு வேண்டிய செளகரியங்களெல்லாம்‌ 
அத்தலத்தில்‌ அமைந்திருந்தன. 


திருப்பெருந்துறைப்‌ புராண அரங்கேற்றம்‌ ஆரம்பித்தற்கு நல்லநாள்‌ ஒன்று பார்த்து 
வைக்கப்பெற்றது. இடையே ஆசிரியர்‌ அப்புராணத்தின்‌ பகுதிகளை இயற்றி வந்தார்‌. 
நான்‌ அவற்றை எழுதும்‌ பணியைச்‌ செய்துவந்தேன்‌. 


'சிவகுருநாத பிள்ளை' 


எங்களுடன்‌ இருந்த சவேரிநாத பிள்ளை கிறிஸ்தவராக இருந்தாலும்‌ விபூதி 
அணிந்துகொள்வார்‌. திருப்பெருந்துறையில்‌ யாவரும்‌ அவரைக்‌ கிறிஸ்தவரென்று 
அறிந்துகொள்ளவில்லை. சிவபக்தர்கள்‌ கூடியிருந்த அவ்விடத்தில்‌ அவரும்‌ ஒரு 


சிவபக்தராகவே விளங்கினார்‌. சைவர்களோடு பந்தி போஜனம்‌ செய்வதில்லை; 


48 


தோற்றம்‌, பேச்சு, நடை, உடை, பாவனைகள்‌ எல்லா விஷயங்களிலும்‌ அவருக்கும்‌ 


சைவர்களுக்கும்‌ வேறுபாடே தோற்றாது. ஆயினும்‌ 'சவேரிநாதர்‌' என்ற பெயர்‌ 


மாத்திரம்‌ அவர்‌ கிறிஸ்தவரென்பவதைப்‌ புலப்படுத்தியது. பெயரிலும்‌ சைவராக 
இருக்க வேண்டுமென்று அவர்‌ விரும்பினார்‌. 


திருப்பெருந்துறைக்குச்‌ சென்ற சில தினங்களுக்குப்‌ பிறகு தம்‌ விருப்பத்தை அவர்‌ 
ஆசிரியரிடம்‌ தெரிவித்துக்‌ கொள்ளலானார்‌. “இங்கே எல்லாம்‌ சைவமயமாக 
இருக்கின்றன நானும்‌ மற்றவர்களைப்‌ போலவே இருந்து வருகிறேன்‌. என்‌ பெயர்தான்‌ 
என்னை வெளிப்படுத்திவிடுகிறது. அதை மாற்றிச்‌ சைவப்‌ பெயராக 
வைத்துக்கொள்ளலாமென்று எண்ணுகிறேன்‌. புராணம்‌ அரங்கேற்றும்பொழுது ஐயா 
அவர்கள்‌ எதையேனும்‌ கவனிப்பதற்காக என்னை அழைக்க நேரும்‌. சிவநேசச்‌ 
செல்வர்கள்‌ நிறைந்துள்ள கூட்டத்தில்‌ கிறிஸ்தவப்‌ பெயரால்‌ என்னை ஐயா 
அழைக்கும்போது கூட்டத்தினர்‌ ஏதேனும்‌ நினைக்கக்கூடும்‌” என்றார்‌. “உண்மைதான்‌” 
என்று சொல்லிய ஆசிரியர்‌, “இனிமேல்‌ சிவகுருநாத பிள்ளையென்ற பெயரால்‌ 
உன்னை அழைக்கலாமென்று தோன்றுகிறது. உன்‌ பழையபெயரைப்‌ போலவே அது 
தொனிக்கிறது” என்று நாம கரணம்‌ செய்தார்‌. சவேரிநாத பிள்ளைக்கு உண்டான 


சந்தோஷம்‌ இன்னவாறு இருந்ததென்று சொல்ல இயலாது. 


சவேரிநாதபிள்ளை குதித்துக்கொண்டே என்னிடம்‌ ஓடி வந்தார்‌. “இங்கே பாருங்கள்‌; 
இன்று முதல்‌ நான்‌ முழுச்சைவன்‌. என்‌ பழைய பெயரை மறந்துவிடுங்கள்‌. நான்‌ 
இப்போது சிவகுருநாதன்‌. உங்களுடைய வைஷ்ணவப்‌ பெயரை மாற்றிச்‌ 
சாமிநாதனென்று ஐயா வைத்தார்களல்லவா? அந்தப்‌ பாக்கியம்‌ எனக்கும்‌ கிடைத்தது. 
என்‌ கிறிஸ்தவப்‌ பெயரை மாற்றிச்‌ சிவகுருநாதனென்ற பெயரை வைத்திருக்கிறார்கள்‌. 
ஆசிரியர்‌ நம்‌ இருவரையும்‌ ஒரே நிலையில்வைத்து அன்பு பாராட்டுவதற்கு 
அடையாளம்‌ இது. இரண்டு பேர்களுக்கும்‌ அர்த்தம்‌ ஒன்றுதானே? 
சாமிநாதனென்றாலென்ன? சிவகுருநாதனென்றாலென்ன? இரண்டும்‌ ஒன்றே” 


என்றார்‌. 


ஆசிரியர்‌ செய்த காரியத்தால்‌ உண்டான வியப்போடு அவர்‌ பேச்சால்‌ விளைந்த 
இன்பமும்‌ சேர்ந்து என்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்தது. 


49 


58. எனக்கு வந்த ஜ்வரம்‌ 


திருப்பெருந்துறையில்‌ புராண அரங்கேற்றம்‌ ஒரு நல்லநாளில்‌ ஆரம்பிக்கப்பெற்றது. 
சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌ அதன்பொருட்டு மிகவிரிவான ஏற்பாடுகளைச்‌ 
செய்திருந்தார்‌. அயலூர்களிலிருந்து கனவான்களும்‌ வித்துவான்களும்‌ சிவநேசச்‌ 
செல்வர்களும்‌ திரள்திரளாக வந்திருந்தனர்‌. 


குதிரைஸ்வாமி மண்டபத்தில்‌ அரங்கேற்றம்‌ நடைபெறலாயிற்று. அப்போது நானே 
பாடல்களை இசையுடன்‌ படித்துவந்தேன்‌. பாடஞ்‌ சொல்லும்போதும்‌ மற்ற 
சமயங்களிலும்‌ தமிழ்ப்பாடல்களைப்‌ படிக்கும்‌ வழக்கம்‌ எனக்கு இருப்பினும்‌ அவ்வளவு 
பெருங்கூட்டத்தில்‌ முதன்முறையாக அன்றுதான்‌ படிக்கத்‌ தொடங்கினேன்‌. 


கூட்டத்தைக்‌ கண்டு எனக்கு அச்சம்‌ உண்டாகவில்லை; ஊக்கமே உண்டாயிற்று. 


அரங்கேற்றம்‌ 


ஒவ்வொரு நாளும்‌ பிற்பகலில்‌ அரங்கேற்றம்‌ நடைபெறும்‌; பெரும்பாலும்‌ ஐந்துமணி 
வரையில்‌ நிகழும்‌. சில நாட்களில்‌ சிறிது நேரம்‌ அதிகமாவதும்‌ உண்டு. அங்கே 
வந்திருந்தவர்கள்‌ அடிக்கடி வந்துவந்து பேசி வந்தமையால்‌ மற்ற வேளைகளிலும்‌ என்‌ 
ஆசிரியருக்கு ஓய்வே இல்லை. 


புராணத்திலே சில படலங்களே இயற்றப்பெற்றிருந்தன. நாள்தோறும்‌ அரங்கேற்றம்‌ 
நடந்தமையால்‌ மேலும்மேலும்‌ செய்யுட்களை இயற்றவேண்டியது அவசியமாக 


இருந்தது. ஆனாலும்‌ ஆசிரியர்‌ அவ்விஷயத்தைப்‌ பற்றிக்‌ கவலை அடைந்தவராகத்‌ 
தோற்றவில்லை. வந்தவர்களோடு சம்பாஷணை செய்வதிற்‌ பெரும்பான்மையான 


நேரம்‌ போயிற்று. 


முன்பே இயற்றப்பெற்றிருந்த பாடல்கள்‌ எல்லாம்‌ அரங்கேற்றி ஆயின. மறுநாள்‌ 
அரங்கேற்றுவதற்குப்‌ பாடல்கள்‌ இல்லை. நான்‌ இந்த விஷயத்தை இரண்டு 
நாட்களுக்கு முன்பே தெரிவித்தேன்‌. ஆசிரியர்‌, “பார்த்துக்கொள்ளலாம்‌” என்று 
சொல்லி அதைப்பற்றிய முயற்சியில்‌ ஈடுபடாமல்‌ இருந்தார்‌. 


“காலையில்‌ பாடி, மாலையில்‌ அரங்கேற்றுவது இவர்களுக்குச்‌ சுலபமாக இருக்கலாம்‌. 


ஆனால்‌ காலையில்‌ ஓய்வு எங்கே இருக்கிறது? எப்பொழுதும்‌ யாரேனும்‌ வந்து 


50 


பேசிவருகிறார்கள்‌. இவர்கள்‌ பாடல்களை இயற்றுவதற்கு ஓய்வு எவ்வாறு கிடைக்கும்‌? 


அரங்கேற்றத்தை இரண்டு தினங்கள்‌ நிறுத்திவைக்கத்தான்‌ வேண்டும்‌?” என்று நான்‌ 
எண்ணியிருந்தேன்‌. 


ஆச்சரிய நிகழ்ச்சி 


மறுநாள்‌ பொழுதுவிடிந்தது. வழக்கம்போல்‌ காலையிற்‌ சிலர்‌ வந்து பேசத்‌ 
தொடங்கினர்‌. “சரி; இன்றைக்கு அரங்கேற்றம்‌ நிற்க வேண்டியதுதான்‌” என்று நான்‌ 
நிச்சயமாக எண்ணினேன்‌. வந்து பேசியவர்களிடம்‌ எனக்குக்‌ கோபங்கூட 


உண்டாயிற்று. 


சிறிது நேரத்துக்குப்பின்‌ ஆசிரியர்‌ என்னை அழைத்து ஏட்டையும்‌ எழுத்தாணியையும்‌ 
எடுத்துவரச்‌ சொன்னார்‌. நான்‌ அவற்றை எடுத்துச்‌ சென்றேன்‌. அவரருகில்‌ 
உட்கார்ந்தேன்‌. “நல்ல வேளை; இப்பொழுதாவது இவர்களுக்கு நினைவுவந்ததே!” 
என்ற சந்தோஷம்‌ எனக்கு உண்டாயிற்று. அங்கிருந்தவர்களை எல்லாம்‌ 
விடைகொடுத்தனுப்பிவிட்டுச்‌ செய்யுள்‌ இயற்றத்‌ தொடங்குவார்‌ என்று 
எதிர்பார்த்தேன்‌. 


நான்‌ எதிர்பார்த்தபடி நடக்கவே இல்லை. அவர்கள்‌ இருக்கும்பொழுதே பாடல்‌ செய்யத்‌ 
தொடங்கிவிட்டார்‌ அக்கவிஞர்பிரான்‌. வந்தவர்களும்‌ அவர்‌ செய்யுளைத்‌ தடையின்றி 
இயற்றிவரும்‌ ஆச்சரியத்தைக்‌ கவனித்து வந்தார்கள்‌. இடையிடையே அவர்களோடு 
பேசியபடியே செய்யுட்களை ஒவ்வொன்றாகச்‌ சொல்லி வந்தார்‌. அவ்வளவுகாலம்‌ 
அவரோடு பழகியும்‌ அத்தகைய அதிசய நிகழ்ச்சியை அதுவரையில்‌ நான்‌ பார்க்கவே 
இல்லை. பிறரோடு சம்பாஷித்தும்‌ அதே சமயத்தில்‌ கற்பனை செறிந்த செய்யுட்கள்‌ 
பலவற்றை ஒன்றன்பின்‌ ஒன்றாகத்‌ தொடர்ந்து இயற்றிக்கொண்டும்‌ இருந்த 
அவருடைய பேராற்றலை நான்‌ மனத்துள்‌ வியந்துகொண்டே எழுதிவந்தேன்‌. 
அஷ்டாவதானம்‌ செய்பவர்கள்கூடச்‌ சில செய்யுட்களையே செய்வார்கள்‌. ஆசிரியரோ 
ஒரு புராண காப்பியத்தை இயற்றி வந்தார்‌. அக்கூட்டத்தின்‌ நடுவே அவர்களுடன்‌ 
பேசும்போதே அவர்‌ மனத்தில்‌ கற்பனைகள்‌ எவ்வாறு தோற்றினவென்பது ஒரு பெரிய 
அதிசயமாகவே இருந்தது. 


அக்கவிஞரது மன இயல்பை நாளடைவில்‌ தெரிந்துகொண்டேன்‌. அவர்‌ உள்ளம்‌ 
கவிதை விளைபுலம்‌; அதில்‌ எப்பொழுதெல்லாம்‌ உத்ஸாகம்‌ நிறைந்திருக்கின்றதோ 


அப்பொழுதெல்லாம்‌ தடையின்றிச்‌ செய்யுட்கள்‌ எழும்‌. பல அன்பர்களுடன்‌ 


51 


பேசியிருந்தபொழுது அவர்‌ மனத்தில்‌ அந்த உத்ஸாகம்‌ இருந்தது. அதைத்‌ 
தடைப்படுத்துவனவாகிய கடன்‌ முதலியவற்றின்‌ ஞாபகம்‌ அப்போது எழுவதில்லை. 
அத்தகைய ஞாபகம்‌ மறைந்திருந்த அச்சந்தர்ப்பங்களில்‌ சோர்வின்றிக்‌ கற்பனைகள்‌ 


உதயமாகும்‌. 


அன்று அரங்கேற்றுவதற்கு வேண்டிய செய்யுட்களை இயற்றிவிட்டுப்‌ பூஜை 
முதலியவற்றைக்‌ கவனிக்கச்‌ சென்றார்‌ ஆசிரியர்‌. மற்றவர்களும்‌ விடைபெற்றுச்‌ 
சென்றனர்‌. அன்றுமுதல்‌ ஒவ்வொரு நாளும்‌ காலையிற்‌ செய்யுட்களை இயற்றி 
மாலையில்‌ அரங்கேற்றுவதே வழக்கமாகிவிட்டது. 


புராண ஆராய்ச்சி 


திருப்பெருந்துறைப்‌ புராணத்தில்‌ மாணிக்கவாசகர்‌ சரித்திரத்தை விரிவாக அமைக்க 
எண்ணிய ஆசிரியர்‌ அவர்‌ வரலாற்றைப்‌ புலப்படுத்தும்‌ வடமொழி, தென்மொழி 
நூல்களை ஆராய்ந்து அவற்றிலிருந்து பல செய்திகளை எடுத்துக்கொண்டனர்‌. 


வடமொழியிலுள்ள ஆதி கைலாஸ மாகாத்மியம்‌, மணிவசன மாகாத்மியம்‌ என்னும்‌ 


இரண்டு நூல்களை அங்கிருந்த சாஸ்திரிகளைப்‌ படித்துப்‌ பொருள்‌ சொல்லச்செய்து 
கேட்டார்‌. ஆதிகைலாஸமென்பது திருப்பெருந்துறைக்கு ஒரு பெயர்‌. 
திருப்பெருந்துறைக்குரிய பழைய தமிழ்ப்புராணங்களையும்‌ திருவாதவூரடிகள்‌ புராணம்‌, 
திருவிளையாடற்புராணம்‌ என்பவற்றையும்‌ என்னைப்‌ படிக்கச்‌ செய்து 
மாணிக்கவாசகப்‌ பெருமான்‌ வரலாற்றை இன்னவாறு பாட வேண்டும்‌ என்று 


வரையறை செய்துகொண்டார்‌. 


சில காலமாக ஆசிரியர்‌ சொல்லும்‌ பாடல்களை எழுதுவதும்‌ அரங்கேற்றுகையில்‌ 
படிப்பதுமாகிய வேலைகளையே நான்‌ செய்து வந்தேன்‌. “கற்றுச்‌ சொல்லி' 
உத்தியோகம்‌ வகித்து வந்த எனக்குத்‌ தனியே பாடங்‌ கேட்க இயலவில்லை. ஆயினும்‌ 
முன்னே குறித்தவாறு மாணிக்கவாசகர்‌ வரலாற்றின்‌ பொருட்டு நடைபெற்ற 
ஆராய்ச்சியினால்‌ நான்‌ மிக்க பயனையடைந்தேன்‌. தமிழ்ப்‌ புராண நூல்கள்‌ 
சிலவற்றைப்‌ படித்தபோது அவற்றைப்‌ பாடங்‌ கேட்பதனால்‌ உண்டாவதைவிட 


அதிகமான பயனே கிடைத்தது. 


ஜ்வரமும்‌ கட்டியும்‌ 


52 


நான்‌ கற்றுச்‌ சொல்லி'யாக நெடுநாட்கள்‌ இருக்கவில்லை. என்னுடைய துரதிருஷ்டம்‌ 


இடையே புகுந்தது. எனக்கு ஜ்வரநோய்‌ வந்தது. அதனோடு வயிற்றிலே கட்டி 
உண்டாகி வருத்தத்‌ தொடங்கியது. வயிற்றுப்‌ போக்கும்‌ உண்டாயிற்று. 


முதலில்‌ சாதாரணமான ஜ்வரமாக இருக்குமென்று எண்ணினேன்‌. எனது பொல்லாத 
காலம்‌ பலமாக இருந்தமையால்‌ அது கடுமையாகத்தானிருந்தது. பாடல்களை 
எழுதுவதையும்‌ அரங்கேற்றுகையில்‌ படிப்பதையும்‌ நான்‌ நிறுத்திக்கொள்ள 
வேண்டியதாயிற்று. படுத்த படுக்கையாக இருந்தேன்‌. 


ஆசிரியர்‌ வருத்தம்‌ 


என்‌ ஆசிரியர்‌ திருப்பெருந்துறைக்கு வந்தது முதல்‌ உத்ஸாகத்தோடு இருந்தார்‌. பல 
அன்பர்களுடைய சல்லாபமும்‌ அங்கே நடைபெற்று வந்த உபசாரங்களுமே அதற்குக்‌ 
காரணம்‌. தினந்தோறும்‌ காலை முதல்‌ இரவு நெடுநேரம்‌ வரையில்‌ தம்மைப்‌ பாராட்டி 
ஆதரவு செய்வோருடைய கோஷ்டியினிடையே இருந்து பழகியதனால்‌ துன்பத்தை 
உண்டாக்கும்‌ வேறு ஞாபகம்‌ எழுவதற்கு நேரமில்லை. 


இடையே எனக்கு உண்டான நோய்‌ அவருடைய அமைதியான மனநிலையைக்‌ 
கலக்கிவிட்டது. நான்‌, “என்‌ துரதிருஷ்டம்‌ இப்படி நேர்ந்தது” என்று நினைத்தேன்‌. 
அவரோ, “அரசமரத்தைப்‌ பிடித்த பேய்‌, பிள்ளையாரையும்‌ பிடித்ததுபோல என்னைப்‌ 
பிடித்த சனியன்‌ என்னைச்‌ சேர்ந்தவர்களையும்‌ துன்புறுத்துகிறதே” என்று சொல்லி 
வருத்தமுற்றார்‌. 


புராண அரங்கேற்றம்‌ நடைபெறாத காலங்களில்‌ என்‌ அருகிலேயே இருந்து கவனித்து 
வந்தார்‌. தக்க வைத்தியர்களைக்கொண்டு பரிகாரம்‌ செய்யச்‌ சொன்னார்‌. அவர்பால்‌ 
அன்புவைத்துப்‌ பழகியவரும்‌ அங்கே போலீஸ்‌ இன்ஸ்பெக்டர்‌ உத்தியோகத்தில்‌ 
இருந்தவருமாகிய ஸ்ரீ சட்டைநாத பிள்ளையென்பவர்‌ சில நல்ல மருந்துகளை 
வருவித்து அளித்தார்‌. ஜ்வரம்‌ நீங்கினபாடில்லை. 


நான்‌ நோய்வாய்ப்பட்டமையால்‌ என்‌ ஆசிரியர்‌ சொல்லும்‌ பாடல்களைப்‌ 
பெரியண்ணம்பிள்ளை என்பவர்‌ ஏட்டில்‌ எழுதி வந்தார்‌. அரங்கேற்றம்‌ 
நடைபெறுகையில்‌ பாடல்களை வாசிக்கும்‌ பணியைச்‌ சிவகுருநாத பிள்ளையாக மாறிய 


சவேரிநாதபிள்ளை ஏற்றுக்கொண்டார்‌. 


53 


பிள்ளையவர்களுக்கு என்‌ அசெளக்கியத்தால்‌ எண்டான மனவருத்தம்‌ யாவருக்கும்‌ 


புலப்பட்டது. ஒவ்வொரு நாளும்‌ அரங்கேற்றம்‌ நிகழ்ந்த செய்தியைச்‌ 


சவேரிநாதபிள்ளை எனக்கு வந்து சொல்வார்‌. பிள்ளையவர்களும்‌ சொல்வதுண்டு. 


ஒருநாள்‌ ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரிடமிருந்து சுப்பிரமணியமணியத்‌ தம்பிரானுக்கு 
அரங்கேற்றத்தைப்பற்றி விசாரித்துத்‌ திருமுகம்‌ ஒன்று வந்தது. அன்று ஆசிரியர்‌ 
என்னிடம்‌ வந்து, “ஸந்நிதானம்‌ கட்டளைச்‌ சாமிக்குத்‌ திருமுகம்‌ அனுப்பியிருக்கிறது. 
அரங்கேற்றத்தைப்பற்றி விசாரித்திருக்கிறது. 'சாமிநாதையர்‌ படிப்பது உமக்குத்‌ 
திருப்தியாக இருக்குமே' என்று எழுதியிருக்கிறது. உமக்கு ஜ்வரமென்று தெரிந்தால்‌ 
ஸந்நிதானம்‌ மிக்க வருத்தத்தை அடையும்‌” என்று சொல்லி இரங்கினார்‌. 


பிள்ளையவர்களிடம்‌ வந்த பிறகு இது மூன்றாவது முறையாக நேர்ந்த அசெளக்கியம்‌. 
முன்பு அசெளக்கியம்‌ நேர்ந்த காலங்களைக்‌ காட்டிலும்‌ இப்பொழுது நேர்ந்த காலம்‌ 
மிகவும்‌ முக்கியமானது. அரங்கேற்றத்‌ திருவிழாவிற்‌ கலந்துகொண்டு இன்புறும்‌ 
பாக்கியத்தை அது தடைசெய்தது. வரவர அந்த அசெளக்கியம்‌ அதிகமாயிற்று. ஜ்வர 
மிகுதியினால்‌ சில சமயங்களில்‌ நான்‌ ஞாபகமிழந்து மயக்கமுற்றுக்‌ கிடந்தேன்‌. 
ஆசிரியருக்கும்‌ பிறருக்கும்‌ கவலை அதிகமாயிற்று. இனி அங்கே இருந்தால்‌ 
எல்லோருக்கும்‌ அசெளகரியமாயிருக்குமென்பதை உணர்ந்த நான்‌ ஆசிரியரிடம்‌, “என்‌ 
ஊருக்குப்‌ போய்‌ மருந்து சாப்பிட்டுக்‌ குணமானவுடன்‌ திரும்பி வருகிறேன்‌” என்று 


சொன்னேன்‌. 


அதைக்‌ கேட்டவுடன்‌ அவருக்குத்‌ துக்கம்‌ பொங்கியது. “பரமசிவம்‌ நம்மை மிகவும்‌ 
சோதனை செய்கிறார்‌ நீர்‌ செளக்கியமாக இருக்கும்போது இங்கே இருந்து உதவி 
செய்கிறீர்‌. இப்போது அசெளக்கியம்‌ வந்ததென்று ஊருக்கு அனுப்புகிறோம்‌. 
அசெளக்கியத்தை மாற்றுவதற்கு நம்மால்‌ முடியவில்லை. உம்முடைய தாய்‌, தந்தையர்‌ 


என்ன நினைப்பார்களோ!” என்றார்‌. 
“அவர்கள்‌ ஒன்றும்‌ நினைக்க மாட்டார்கள்‌. ஐயா அவர்களின்‌ பேரன்பை அவர்கள்‌ 
நன்றாக அறிந்தவர்கள்‌” என்று சொன்னேன்‌. ஆசிரியர்‌ என்‌ யோசனையை 


அங்கீகரித்தனர்‌. 


உத்தமதானபுரத்திற்குச்‌ சென்றது 


54 


தக்க ஏற்பாடுகள்செய்து என்னை உத்தமதானபுரத்திற்கு அனுப்பினார்‌. என்னுடன்‌ 
துணையாக வெண்பாப்புலி வேலுசாமிப்‌ பிள்ளை என்னும்‌ மாணாக்கரை 
வரச்செய்தார்‌. சுப்பிரமணியத்‌ தம்பிரானிடம்‌ தெரிவித்து வழிச்செலவுக்காக எனக்குப்‌ 
பத்து ரூபாய்‌ அளிக்கச்‌ செய்தார்‌. நான்‌ பிரிவதற்கு மனமில்லாமலே ஆவுடையார்‌ 
கோயிலைவிட்டு உத்தமதானபுரம்‌ வந்து சேர்ந்தேன்‌. 


என்‌ தாய்‌ தந்தையார்‌ உத்தமதானபுரத்தில்தான்‌ இருந்தனர்‌. கோபுராஜபுரத்திலிருந்த 
காத்தான்‌ என்ற சிறந்த வைத்தியன்‌ என்‌ தேகநிலையைப்‌ பார்த்தான்‌. 
ஜ்வரக்கட்டியிருப்பதாகச்‌ சொல்லி மருந்து கொடுக்கலானான்‌. சங்கத்‌ 
திராவகமென்னும்‌ ஒளஷதத்தைக்‌ கொடுத்தான்‌. கட்டி வரவரக்‌ கரைந்து வந்தது. 
ஜ்வரமும்‌ தணிந்தது; “காத்தான்‌ என்னை நோயினின்றும்‌ காத்தான்‌” என்று சொல்லி 


அவனை நான்‌ பாராட்டினேன்‌. 


குடும்ப நிலை 


ஸ்ரீமுக வருஷம்‌ மாசி மாதம்‌ முதலில்‌ (1874 பிப்ரவரி) நான்‌ உத்தமதானபுரத்திற்குச்‌ 
சென்றேன்‌. அங்கே ஒரு மாதகாலம்‌ பரிகாரம்‌ பெற்றேன்‌. பிள்ளையவர்களிடம்‌ பாடங்‌ 


கேட்ட நூல்களைப்‌ படித்துக்கொண்டே பொழுதுபோக்கினேன்‌. 


அயலூர்களிலுள்ள மிராசுதார்கள்‌ என்பாலும்‌ என்‌ தந்தையார்பாலும்‌ அன்புவைத்து 
அடிக்கடி நெல்‌ அனுப்பி வந்தார்கள்‌. ஆயினும்‌ குடும்ப காலசேஷேபம்‌ 
சிரமந்தருவதாகவே இருந்தது. அதனோடு என்‌ கலியாணத்தின்பொருட்டு வாங்கிய 
கடனில்‌ 150 ரூபாய்‌ கொடுபடாமல்‌ நின்றது. அத்தொல்லை வேறு துன்பத்தை 
உண்டாக்கியது. உடலில்‌ இருந்த நோய்‌ வரவரக்‌ குறைந்து வந்தாலும்‌ உள்ளத்தே 
ஏற்பட்ட நோய்‌ வளர்ந்து வந்தது. அதுகாறும்‌ குடும்பப்‌ 11 ாறுப்பை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ நான்‌ இருந்து வந்தேன்‌. என்‌ தந்தையாரும்‌ வரவர விரக்தி 


உடையவராயினர்‌. சிறிய தகப்பனாரோ குடும்ப பாரத்தைச்‌ சுமக்க இயலாமல்‌ 


தத்தளித்தார்‌. 


“இந்நிலையில்‌ நாம்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ இருப்பது தர்மமன்று” என்று கருதினேன்‌. 


“இனி, குடும்பக்‌ கடனைப்‌ போக்குவதில்‌ நம்மால்‌ இயன்றதைச்‌ செய்யவேண்டும்‌” 
என்ற எண்ணம்‌ வலியுற்று வந்தது. “பிள்ளையவர்களைவிட்டு வந்தோமே, மீண்டும்‌ 


அங்கே போகவேண்டாமோ! குடும்பப்பாரத்தைச்‌ சுமப்பது எப்பொழுதும்‌ உள்ளது. 


55 


பிள்ளையவர்களிடமிருந்து கல்வி அபிவிருத்தி பெறுவதற்குரிய இச்சந்தர்ப்பத்தை நாம்‌ 
விடக்கூடாது” என்று வேறொரு யோசனை தோற்றியது. “நாம்‌ கடனாளி என்றால்‌ 
அவர்களும்‌ கடனாளியாகத்தானே இருக்கிறார்கள்‌? எப்படியாவது கடனை 


நீக்கிக்கொண்டால்‌ பிறகு பழையபடியே அவர்களிடம்‌ போய்ச்‌ சேர்ந்துகொள்ளலாம்‌. 


கடனை வளரவிடக்கூடாது” என்ற எண்ணமே விஞ்சி நின்றது. 


நான்‌ அடைந்த ஏமாற்றம்‌ 


ஒருநாள்‌ உத்தமதானபுரத்திலிருந்து கும்பகோணம்‌ சென்று தியாகராச செட்டியாரைப்‌ 
பார்த்தேன்‌. மீட்டும்‌ எனக்கு ஏதேனும்‌ உத்தியோகம்‌ தேடித்‌ தர வேண்டும்‌ என்று 
சொன்னேன்‌. அப்போது அவர்‌, “நான்‌ ஒரு மாசம்‌ ஓய்வெடுத்துக்கொள்வதாக 
எண்ணியிருக்கிறேன்‌. அப்போது என்‌ ஸ்தானத்தில்‌ இருந்து வேலைபார்ப்பீரா?” என்று 
கேட்டார்‌. நான்‌ தைரியமாக, “பார்ப்பேன்‌” என்றேன்‌. “சரி; கோபால ராவ்‌ அவர்களிடம்‌ 
சொல்லுகிறேன்‌” என்று அவர்‌ சொன்னார்‌. நான்‌ அதுகேட்டுச்‌ சந்தோஷமடைந்தேன்‌. 
ஆனால்‌ அந்த யோசனை நிறைவேறவில்லை. கோபாலராவ்‌, “இவர்‌ பால்யராக 
இருக்கிறார்‌; பிறகு பார்த்துக்கொள்ளலாம்‌” என்று சொல்லிவிட்டார்‌. நான்‌ 


ஏமாற்றமடைந்து ஊருக்குத்‌ திரும்பி வந்தேன்‌. 


உத்தமதானபுரத்தில்‌ இருப்பதைவிடச்‌ சூரியமூலையிற்போய்‌ இருந்தால்‌ ஆகார 
விஷயத்திலாவது குறைவில்லாமல்‌ இருக்குமென்று கருதி நானும்‌ என்‌ தாய்‌, 
தந்தையரும்‌ பங்குனி மாதம்‌ அங்கே போய்ச்‌ சேர்ந்தோம்‌. என்‌ தேகசெளக்கியம்‌ 
இயல்பான நிலைக்கு வாராமையால்‌ எங்கேனும்‌ செல்வதற்கோ பொருள்தேட 
முயல்வதற்கோ இயலவில்லை. “எப்படிக்‌ கடனைத்‌ தீர்ப்பது?” என்ற யோசனை 


என்னைப்‌ பலமாகப்‌ பற்றிக்கொண்டது. 


தந்தையார்‌ கூறிய உபாயம்‌ 


என்‌ தந்தையார்‌ ஓர்‌ உபாயம்‌ சொன்னார்‌. “செங்கணம்‌ முதலிய இடங்களுக்குச்‌ சென்று 
ஏதேனும்‌ புராணப்பிரசங்கம்‌ செய்தால்‌ பணம்‌ கிடைக்கும்‌; அதனைக்கொண்டு 
கடனைத்‌ தீர்த்து வரலாம்‌” என்று அவர்‌ கூறினார்‌. அவர்‌ தம்‌ அனுபவத்தால்‌ அறிந்த 
விஷயம்‌ அது. தாம்‌ அப்பக்கங்களில்‌ சஞ்சாரம்செய்து கதாப்பிரசங்கங்கள்‌ 


செய்ததுபோல்‌ நானும்‌ செய்தால்‌ நன்மை உண்டாகுமென்று அவர்‌ நினைத்தார்‌; தாம்‌ 


56 


செய்த காரியத்தை நானும்‌ 'வாழையடி வாழை'யாகச்‌ செய்ய வேண்டுமென்று அவர்‌ 


முன்பு எண்ணிய எண்ணம்‌ அப்போது நிறைவேறக்‌ கூடுமென்பது அவர்‌ நம்பிக்கை. 


எனக்கு அவர்‌ கூறியது உசிதமாகவே தோற்றியது. புதிய உத்தியோகம்‌ ஒன்றை 
வகித்துப்‌ புதிய மனிதர்களுடன்‌ பழகுவதைக்‌ காட்டிலும்‌ பழகிய இடத்திற்‌ 
பரம்பரையாக வந்த முயற்சியில்‌ ஈடுபடுவது சுலபமன்றோ? செங்கணம்‌ முதலிய 
இடங்களில்‌ உள்ளவர்களின்‌ இயல்பை நானும்‌ உணர்ந்திருந்தேன்‌. தமிழ்‌ நூல்களைப்‌ 
பிரசங்கம்‌ செய்தால்‌ மிக்க மதிப்பும்‌ பொருளுதவியும்‌ கிடைக்குமென்பதையும்‌ 
அறிவேன்‌. ஆயுள்‌ முழுவதும்‌ புராணப்‌ பிரசங்கம்‌ செய்து புண்ணியத்தையும்‌ புகழையும்‌ 
பொருளையும்‌ ஒருங்கே பெறலாம்‌. 


எல்லாம்‌ உண்மைதான்‌. ஆனால்‌, என்‌ தமிழ்க்கல்வி அதனோடு நின்றுவிட 
வேண்டியதுதானா? கிடைத்தற்கரிய பாக்கியமாகப்‌ பிள்ளையவர்களுடைய 
அன்பையும்‌ அவர்‌ மூலமாகத்‌ திருவாவடுதுறை யாதீனப்‌ பழக்கத்தையும்‌ பெற்றபின்‌ 
அவற்றை மறந்து ஊர்‌ ஊராய்‌ அலைந்து வாழ்வது நன்றா? இறைவன்‌ இந்த 


நிலையிலே விட்டுவிடுவானா? 


என்‌ மனம்‌ இப்படியெல்லாம்‌ பலவாறு பரந்து விரிந்துசென்று எண்ணமிட்டது. 
“இப்போது கழுத்தைப்‌ பிடித்து இறுக்கித்‌ துன்புறுத்தும்‌ கடன்தொல்லையைத்‌ தீர்ப்பது 
முக்கியமான காரியம்‌” என்ற நினைவினால்‌, செங்கணத்திற்குப்‌ போகலாமென்று 
தந்தையாரிடம்‌ சொன்னேன்‌. அவருக்கு உண்டான திருப்திக்கு எல்லையில்லை. கடன்‌ 
தீர்வதற்கு வழி ஏற்பட்டதென்பது மாத்திரம்‌ அத்திருப்திக்குக்‌ காரணம்‌ அன்று; தாம்‌ 
பழகிய இடங்களை மீட்டும்‌ பார்க்கலாமென்ற ஆவலே முக்கியமான காரணம்‌. 


59. திருவிளையாடற்‌ பிரசங்கம்‌ 


நானும்‌ என்‌ தந்தையாரும்‌ நிச்சயித்தவாறே பவ டு வைகாசி (1874 ஜூன்‌ மாதம்‌) மாத 
இறுதியில்‌ என்‌ பெற்றோர்களுடன்‌ நான்‌ செங்கணத்தை நோக்கிப்‌ புறப்பட்டேன்‌. 
முதலில்‌ அரியிலூருக்குச்‌ சென்றோம்‌. அங்கே ஒருவேளை தங்கிச்‌ 


சடகோபையங்காருடன்‌ பேசினோம்‌. பிள்ளையவர்களுடைய விஷயங்களைப்‌ பற்றி 


57 


அவர்‌ ஆவலுடன்‌ விசாரித்தார்‌. அரியிலூரில்‌ முன்பு பழகினவர்களெல்லாம்‌ எங்கள்‌ 
வரவை அறிந்து வந்து பார்த்துச்‌ சென்றனர்‌. 


செங்கண நிகழ்ச்சிகள்‌ 


பிறகு நாங்கள்‌ குன்னத்தின்‌ வழியே செங்கணம்‌ சென்றோம்‌. அங்கே விருத்தாசல 
ரெட்டியாரும்‌ வேறு பழைய நண்பர்களும்‌ எங்களைப்‌ பார்த்து மிக்க மகிழ்ச்சியை 
அடைந்தார்கள்‌. விருத்தாசல ரெட்டியார்‌ என்னைக்‌ கண்டு உள்ளம்‌ பூரித்துப்போனார்‌. 
“குன்னத்து ஐயரும்‌ அவர்‌ பிள்ளையும்‌ வந்திருக்கிறார்கள்‌” என்ற செய்தி எங்கும்‌ 
பரவியது. எங்களை முன்னரே அறிந்தவர்கள்‌ ஒவ்வொருவராக வந்து வந்து பார்த்து 
அன்பு கனியப்‌ பேசி மகிழ்ந்தார்கள்‌. 


முன்பே அங்கே தங்கியிருந்த காலத்தில்‌ காணாத ஒரு விஷயத்தை அப்பொழுது 


உணர்ந்தேன்‌. நான்‌ பிள்ளையவர்களிடம்‌ பாடங்‌ கேட்டவனென்பது எனக்கு ஒரு தனி 


மதிப்பை உண்டாக்கியது. பிள்ளையவர்களுடைய கல்விப்‌ பெருமை, கவித்துவம்‌ 
முதலியவற்றைப்‌ பற்றி யாவரும்‌ கதை கதையாகப்‌ பேசினார்கள்‌. அவரிடத்தில்‌ 
தங்களுக்குத்‌ தெரிந்த ஒருவர்‌ மாணாக்கராக இருக்கிறாரென்பதில்‌ அவர்கள்‌ ஒரு 
திருப்தியையும்‌ பெருமையையும்‌ அடைந்தார்கள்‌. என்னுடைய கல்வியபிவிருத்தியில்‌ 
விருப்பமுடையவர்களில்‌ அப்பிரதேசத்திலிருந்த அன்பர்களையும்‌ சேர்த்துக்கொள்ள 


வேண்டும்‌. 


புக்ககம்‌ போய்‌ நல்லபெயர்‌ வாங்கிய ஒரு பெண்‌ பிறந்த வீட்டுக்கு வந்தால்‌ 
அங்குள்ளவர்கள்‌ எவ்வளவு அன்போடும்‌ பெருமையோடும்‌ உபசரிப்பார்களோ 
அவ்வளவு உபசாரம்‌ எனக்கு நடந்தது. நான்‌ பிள்ளையவர்களுடைய பெருமையை 
எடுத்துச்‌ சொல்லும்போதெல்லாம்‌ திறந்தவாய்‌ மூடாமல்‌ அங்கேயுள்ளவர்கள்‌ 
கேட்பார்கள்‌. பிள்ளையவர்கள்‌ இயற்றிய நூல்களிலிருந்து அரிய பாடல்களைச்‌ 
சொல்லிப்‌ பொருள்‌ கூறும்போது என்‌ ஆசிரியரது புலமையையும்‌ நான்‌ அவராற்‌ பெற்ற 


பயனையும்‌ உணர்ந்து உணர்ந்து ஆனந்தமடைந்தார்கள்‌. 


அதற்குமுன்‌ நான்‌ என்‌ தந்தையாரைச்‌ சார்ந்து நிற்பேன்‌. வருபவர்களெல்லாம்‌ 
அவருக்கு உபசாரம்‌ செய்வதும்‌ அவர்‌ இசைப்பாட்டுக்களைக்‌ கேட்பதுமாக 
இருப்பார்கள்‌. அப்பொழுதோ என்‌ தந்தையார்‌ என்னைச்‌ சார்ந்து நிற்கும்‌ நிலையில்‌ 
இருந்தார்‌. என்னிடம்‌ பேசுவதும்‌ என்‌ மூலமாக விஷயங்களை 


அறிந்துகொள்வதுமாகிய காரியங்களில்‌ அன்பர்கள்‌ ஈடுபட்டனர்‌. 


58 


“எல்லாம்‌ பெரிய ஐயர்‌ செய்த பூஜாபலன்‌” என்று என்‌ தந்தையாரைப்‌ பாராட்டி 


முடிக்கும்போது, அவர்களுக்கு என்‌ தந்தையாரிடம்‌ இருந்த அன்பு வெளிப்பட்டது. 


என்‌ ஆசிரியர்‌ இயற்றிய வாட்போக்கிக்‌ கலம்பகம்‌ முதலிய நூற்‌ செய்யுட்களை 
விருத்தாசல ரெட்டியாரிடம்‌ சொல்லிக்காட்டினேன்‌. அவர்‌ பெரும்புதையலைக்‌ 
கண்டவரைப்போன்ற ஆச்சரியத்துடன்‌ அவற்றையெல்லாம்‌ ஏட்டில்‌ 
எழுதிக்கொண்டார்‌. அவரிடம்‌ நான்‌ காரிகை பாடங்‌ கேட்டதையும்‌ அப்பாடம்‌ என்‌ 
மனத்தில்‌ பதிந்துவிட்டதையும்‌ பிள்ளையவர்களிடம்‌ தெரிவித்தேன்‌ என்பதை அவரிடம்‌ 


சொன்னேன்‌. 


கல்லாடப்‌ பரீசைஷை 


இவ்வாறு தமிழ்நூல்‌ சம்பந்தமான பேச்சிலே எங்கள்‌ பொழுதுபோயிற்று. ஒருநாள்‌ 
ரெட்டியாரும்‌ நானும்‌ பேசிவருகையில்‌ அயலூரிலிருந்து சில வித்துவான்‌௧ள்‌ அவரைப்‌ 
பார்க்க வந்தனர்‌. நாங்கள்‌ பேசியபோது என்னை வந்தவர்கள்‌ பாராட்டினார்கள்‌. என்ன 


காரணத்தாலோ ரெட்டியாருக்குச்‌ சிறிது மனவேறுபாடு அப்போது உண்டாயிற்று. 


என்னை அவர்களுக்குமுன்‌ தலைகுனியச்செய்ய வேண்டுமென்ற எண்ணம்கொண்டார்‌ 
போலும்‌! அவர்‌ பேசிய பேச்சிலும்‌ என்னை இடையிடையே கேட்ட கேள்விகளிலும்‌ 


அவ்வேறுபாட்டை நான்‌ கண்டேன்‌. 


அவர்‌ திடீரென்று கல்லாடத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம்‌ கொடுத்துச்‌ சில 
பாடல்களைக்‌ காட்டிப்‌ பொருள்‌ கூறச்‌ சொன்னார்‌. சங்கச்‌ செய்யுட்கள்‌ வழங்காத 
அக்காலத்தில்‌ கல்லாடமே தமிழ்‌ வித்துவான்களின்‌ புலமைக்கு ஓர்‌ அளவுகருவியாக 
இருந்தது. 


கல்லாடம்‌ கற்றவரோடு சொல்லாடாதே' என்ற பழமொழியும்‌ எழுந்தது. தமிழ்நாட்டில்‌ 
அங்கங்கே இருந்த சிலர்‌ கல்லாடம்‌ படித்திருந்தார்கள்‌. ரெட்டியார்‌ அதைப்‌ படித்தவர்‌. 


அவர்‌ என்னிடம்‌ அதைக்‌ கொடுத்தவுடன்‌ அவருக்கு என்னை 'மட்டம்தட்ட” 
வேண்டுமென்ற எண்ணம்‌ இருப்பதாக அறிந்தேன்‌. நான்‌ அவரைக்‌ காட்டிலும்‌ 
கல்வியிற்‌ சிறந்தவனாகக்‌ காட்டவேண்டும்‌ என்று சிறிதேனும்‌ கருதவில்லை. 
கல்லாடத்தைப்‌ பாடங்‌ கேளாவிட்டாலும்‌ சிறிது சிரமப்பட்டுக்‌ கவனித்து ஒருவாறு 
உரைகூறும்‌ சக்தி எனக்கு இருந்தது. ரெட்டியார்‌ நான்‌ உரை சொல்வதை 


59 


விரும்பவில்லையே! உரைகூறாமல்‌ இருப்பதைத்தானே விரும்பினார்‌? 


அவ்விருப்பத்தை நான்‌ யாதொரு சிரமும்‌ இன்றி நிறைவேற்றினேன்‌. 


“எனக்குத்‌ தெரியவில்லை” என்று அமைதியாகச்‌ சொன்னேன்‌. அப்படிக்‌ கூறிய பிறகு, 
அதனால்‌ என்‌ ஆசிரியருக்கு ஏதேனும்‌ குறைவருமோ என்று அஞ்சி, “பிள்ளையவர்கள்‌ 


கல்லாடத்தைப்‌ பதிப்பித்திருக்கிறார்கள்‌. நான்‌ இன்னும்‌ பாடங்‌ கேட்கவில்லை” என்று 


மறுபடியும்‌ கூறினேன்‌. 


இந்நிகழ்ச்சியால்‌ ரெட்டியாருக்கும்‌ அங்கிருந்தவர்களில்‌ சிலருக்கும்‌ சந்தோஷம்‌ 
உண்டாயிற்று. ஆனால்‌ சிலருக்கு மாத்திரம்‌ ரெட்டியாரிடம்‌ அதிருப்தி ஏற்பட்டதென்று 
பிறகு தெரிந்துகொண்டேன்‌. 


நீலி இரட்டைமணிமாலை 


ஆனாலும்‌ ரெட்டியாருக்கு எங்கள்பால்‌ இருந்த அன்பு குறையவில்லை. அவர்‌ 
அக்காலத்திற்‌ கடுமையான நோய்‌ ஒன்றால்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டார்‌. அவருடைய மூத்த 
குமாரர்‌ என்னை நோக்கி, “நீர்‌ சிறந்த சாம்பவருடைய குமாரர்‌. எங்கள்‌ குல 
தெய்வத்தின்‌ விஷயமாகப்‌ புதிய தோத்திரச்‌ செய்யுட்கள்‌ பாடினால்‌ தகப்பனாருக்கு 
அனுகூலமாகலாம்‌” என்று கூறினார்‌. அவர்‌ விரும்பியபடியே அவர்கள்‌ குலதெய்வமும்‌ 
அருளுறையென்றும்‌ ஊரில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ துர்க்கையுமாகிய நீலி என்னும்‌ 
தெய்வத்தின்‌ விஷயமாக ஓர்‌ இரட்டைமணி மாலை பாடினேன்‌. அதில்‌ ஒரு செய்யுள்‌ 
வருமாறு: 


“கடல்வாய்‌ வருமமு தாசனர்‌ போற்றக்‌ கவின்றிகழும்‌ 

மடல்வாய்‌ சலசமடந்தையர்‌ வாழ்ந்த மணித்தவிசின்‌ 

அடல்வா யருளுறை மேவிய நீலி யடி பணிந்தோர்‌ 

கெடல்வாய்‌ பிணியினைப்‌ போழ்ந்தே சதாவிதங்‌ கிட்டு வரே.” 

[அமுதாசனர்‌ - அமிர்தத்தை உணவாகவுடைய தேவர்கள்‌. சலசமடந்தையர்‌ - 
தாமரையில்‌ வாழும்‌ தேவியாகிய கலைமகளும்‌ திருமகளும்‌. மணித்தவிசு - மாணிக்க 
ஆசனம்‌. இதம்‌ - நன்மை.] 


நான்‌ இயற்றிய இரட்டைமணிமாலையை விருத்தாசல ரெட்டியார்‌ தினந்தோறும்‌ 


பாராயணம்‌ செய்து வந்தார்‌. நான்‌ அவருடைய பிள்ளைகளுள்‌ இளையவர்களாகிய 


60 


பெரியப்பு, சின்னப்பு என்னும்‌ இருவருக்கும்‌ அவர்‌ கேட்டுக்கொண்டபடி நைடதம்‌ 
முதலிய பாடங்களைக்‌ கற்பித்து வந்தேன்‌. வேறு சில பிள்ளைகளும்‌ என்னிடம்‌ பாடங்‌ 


கேட்டார்கள்‌. 


காரைக்குப்‌ பிரயாணம்‌ 


விருத்தாசல ரெட்டியாருடைய மூத்த குமாரராகிய நல்லப்ப ரெட்டியார்‌ முன்பே 
எங்களிடம்‌ விசுவாசம்‌ வைத்துப்‌ பழகியவர்‌. அவரும்‌ அக்காலத்தில்‌ மிக்க ஆதரவு 
செய்துவந்தார்‌. எங்களுக்கு வேண்டிய பொருள்களைப்‌ பெற்றுச்‌ சுகமாக இருந்தோம்‌. 
ஆகாரம்‌ முதலிய விஷயங்களில்‌ குறைவு இராவிடினும்‌ கடனைத்‌ தீர்ப்பதற்கு 
வேண்டிய பொருளுதவி கிடைக்கவில்லை. அக்குறையை நான்‌ நல்லப்ப 
ரெட்டியாரிடம்‌ தெரிவித்துக்கொண்டேன்‌. அவர்‌ அருகில்‌ உள்ள ஊராகிய 
காரையென்பதில்‌ வாழ்ந்துவந்த செல்வரும்‌ தமக்கு நண்பருமாகிய கிருஷ்ணசாமி 
ரெட்டியாரென்பவரிடம்‌ எங்களுக்கு உதவிசெய்ய வேண்டுமென்று சொல்லி அவரது 


உடன்பாட்டைப்‌ 0 ற்று எங்களைக்‌ காரைக்கு அனுப்பினார்‌. 


காரையில்‌ அவர்‌ சின்னப்‌ பண்ணையைச்‌ சார்ந்தவர்‌. அவர்‌ தெலுங்கிலும்‌ தமிழிலும்‌ 


வல்லவர்‌; சாந்தமான இயற்கையுள்ளவர்‌. 


எங்களுடைய கஷ்டத்தைத்‌ தீர்ப்பதற்கு வழியென்னவென்று அவர்‌ ஆராய்ந்தார்‌. பிறகு 
நான்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌ வாசிப்பதென்று முடிவுசெய்யப்பட்டது. 
ஊரிலுள்ளவர்களிடம்‌ தெரிவித்து அம்முயற்சியை எல்லாரும்‌ ஆதரிக்கும்படி செய்தார்‌. 


புராணப்‌ பிரசங்கம்‌ 


புராணம்‌ ஒரு நல்லநாளில்‌ ஆரம்பிக்கப்பெற்றது. எனது முதல்‌ முயற்சியாதலால்‌ நான்‌ 
மிகவும்‌ ஜாக்கிரதையாக உபந்நியாசம்‌ செய்துவந்தேன்‌. நாள்தோறும்‌ 
உதயமாகும்போதே எங்களுக்கு வேண்டிய அரிசி முதலிய உணவுப்‌ பொருள்களும்‌ 
காய்கறிகளும்‌ வந்துவிடும்‌. என்‌ தாயார்‌ அவற்றைக்‌ கண்டு உள்ளம்‌ குளிர்ந்துபோவார்‌. 
அதே மாதிரியான உபசாரங்களை முன்பு என்‌ தந்தையார்‌ பிரசங்கம்‌ செய்த காலத்திலே 
கண்டிருந்தாலும்‌ அவை நான்‌ சம்பாதித்தவை என்ற எண்ணமே அந்தச்‌ 


சந்தோஷத்திற்குக்‌ காரணம்‌. “குழந்தை கையால்‌ சம்பாதித்தது” என்று ஒவ்வொரு 


பொருளையும்‌ வாங்கி வாங்கி வைத்துக்கொள்வார்‌. 


61 


என்‌ தந்தையாரும்‌ கவலையின்றி ஆனந்தமாகச்‌ சிவபூஜையும்‌ ஈசுவரத்‌ தியானமும்‌ 
செய்துவந்தார்‌. எனக்கும்‌ “கடவுள்‌ இந்த நிலையில்‌ குடும்பத்துக்கு உபயோகப்படும்படி 


நம்மை வைத்தாரே” என்ற எண்ணத்தால்‌ திருப்தியும்‌ ஊக்கமும்‌ உண்டாயின. 


கவலையை நீக்கிய மழை 


இவ்வளவு மகிழ்ச்சிக்கிடையே ஒரு கவலை எழுந்தது. நான்‌ புராணப்‌ பிரசங்கம்‌ 
செய்யத்‌ தொடங்கிய காலத்தில்‌ அப்பிரதேசங்களில்‌ மழையே இல்லை. அதனாற்‌ 
குடிஜனங்கள்‌ ஊக்கம்‌ இழந்திருந்தனர்‌. கிருஷ்ணசாமி ரெட்டியாரும்‌ வேறு சிலரும்‌ 
கிராமத்தார்களிடம்‌ பிரசங்க விஷயத்தை எடுத்துச்சொல்லி அவர்கள்‌ அளிக்கும்‌ 
பொருளைத்‌ தொகுத்துப்‌ புராணம்‌ நிறைவேறும்‌ காலத்தில்‌ எனக்குச்‌ சம்மானம்‌ 
செய்வதாக எண்ணியிருந்தனர்‌. மழை இல்லையென்ற குறையால்‌ அம்முயற்சியிலே 
தலையிட அவர்களுக்கு ஊக்கம்‌ பிறக்கவில்லை. புராணம்‌ முழுவதும்‌ நடத்துவதற்குப்‌ 
போதிய ஆதரவு கிடைக்குமோ என்ற சந்தேகங்கூட உண்டாயிற்று. மீனாட்சி 
கலியாணத்தோடு நிறுத்திக்கொள்ளலாமென்று எண்ணியிருந்தனர்‌. 


புராணத்தில்‌ நாட்டுப்‌ படலம்‌ நடந்தது. நான்‌ என்‌ இசைப்‌ பயிற்சியையும்‌ தமிழ்நூற்‌ 
பயிற்சியையும்‌ நன்றாகப்‌ பயன்படுத்தினேன்‌. நான்‌ கற்ற நூல்களிலிருந்து 


மேற்கோள்களை எடுத்துச்‌ சொல்லிப்‌ பொருள்‌ உரைப்பேன்‌. கேட்பவர்கள்‌, “எவ்வளவு 


புஸ்தகங்கள்‌ வாசித்திருக்கிறார்‌!” என்று ஆச்சரியமடைவார்கள்‌. 


எனது நல்லதிருஷ்டவசமாக ஒருநாள்‌ பிரசங்கம்‌ நடக்கையிலே பெருமழை பெய்து 
பூமியையும்‌ மனிதர்‌ உள்ளங்களையும்‌ குளிர்வித்தது. அதனால்‌ அங்குள்ளவர்கள்‌ 
விளைக்கும்‌ பயிரில்‌ விளைவு இருந்ததோ இல்லையோ, நான்‌ செய்த 'சொல்லுழ' வில்‌ 
பெரிய லாபம்‌ உண்டாயிற்று. “திருவிளையாடற்‌ புராணம்‌ ஆரம்பித்ததனாலேதான்‌ 
மழை பெய்தது” என்ற பேச்சு ஜனங்களிடையே பரவியது. எனக்கு எதிர்பாராதபடி 
மதிப்பு உயர்ந்தது. அப்பாற்‌ புராணப்‌ பிரசங்கத்தை நிறுத்த வேண்டுமென்பதை 
அவர்கள்‌ அறவே மறந்தனர்‌. 


புராணப்‌ பிரசங்கம்‌ ஊரின்‌ இடையே உள்ள பிள்ளையார்‌ கோயிலில்‌ நடைபெற்றது. 
தினந்தோறும்‌ இரவில்‌ ஏழுமணி முதல்‌ பத்துமணி வரையில்‌ நிகழும்‌. 
அயலூர்களிலிருந்து பலர்‌ வருவார்கள்‌. மழை பெய்த பிறகு வருபவர்தொகை 
அதிகமாயிற்று. ஜனக்கூட்டம்‌ அதிகமாக ஆக நாங்கள்‌ பெற்ற ஆதரவும்‌ 
மிகுதியாயிற்று. 


62 


கேட்போர்‌ 


அந்த ஊரில்‌ மீனம்மாள்‌ என்ற ரெட்டியார்‌ குலத்துப்‌ பெண்மணி ஒருவர்‌ இருந்தார்‌. 
அவர்‌ வேதாந்த சாஸ்திரங்களில்‌ தேர்ந்த அடக்கமும்‌ தெய்வபக்தியும்‌ உபகார 
சிந்தையும்‌ உடையவராக விளங்கினார்‌. அவர்‌ ஒவ்வொரு நாளும்‌ தம்‌ வீட்டுத்‌ 
திண்ணையில்‌ இருந்தபடியே என்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு மகிழ்ந்து வந்தார்‌. அவருடன்‌ 
என்‌ தாயாரும்‌ அங்கே இருந்து கேட்டு இன்புறுவார்‌. மீனம்மாள்‌ எங்களுக்குப்‌ பல 


வகையில்‌ உதவிசெய்து வந்தார்‌. 


அக்காலத்தில்‌ கும்பகோணம்‌ மடத்து ஸ்ரீ சங்கராசாரிய ஸ்வாமிகள்‌ பெரும்புலியூருக்கு 
எழுந்தருளினார்‌. அவருடன்‌ வந்திருந்த சாஸ்திரிகள்‌ இருவர்‌ காரைக்கு வந்திருந்தனர்‌. 
அவர்களும்‌ புராணப்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்டு, “பதத்துக்குப்‌ பதம்‌ அர்த்தம்‌ சொல்லி 
உபந்நியாசம்‌ செய்கிறாரே!” என்று பாராட்டினார்கள்‌ என்‌ இளமை முயற்சியில்‌ 


உத்ஸாகம்‌ உண்டாக்க இந்நிகழ்ச்சிகளெல்லாம்‌ காரணமாயின. 


பொழுதுபோக்கு 


பகல்‌ வேளைகளில்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ படித்துக்கொண்டும்‌ அன்பர்களோடு 
பேசிக்கொண்டும்‌ பொழுதுபோக்கினேன்‌. கிருஷ்ணசாமி ரெட்டியாருக்குத்‌ 
திருவானைக்காப்‌ புராணத்தைப்‌ படித்து உரை சொல்லிவந்தேன்‌. அவர்‌ தெலுங்கில்‌ 
வல்லவராதலின்‌, அம்மொழியிலுள்ள வஸூ சரித்திரம்‌, மனு சரித்திரம்‌ 
முதலியவற்றிலிருந்து சில பத்தியங்களைச்‌ சொல்லிப்‌ பொருள்கூறுவார்‌. அவற்றில்‌ 
சிலவற்றை அவர்‌ விருப்பத்தின்படியே தமிழ்ச்‌ செய்யுளாக மொழிபெயர்த்து அவருக்குக்‌ 


காட்டுவேன்‌. அவர்‌ மிக்க சந்தோஷமடைவார்‌. 


அவ்வூரில்‌ இருந்த பரிகாரி ஒருவன்‌ வேதாந்த சாஸ்திரத்தில்‌ நல்ல பழக்கம்‌ 
உடையவனாக இருந்தான்‌. அவன்‌ அடிக்கடி வந்து நெடுநேரம்‌ இருந்து பேசிவிட்டுச்‌ 
செல்வான்‌. வேறு ஊர்களிலிருந்து வரும்‌ கனவான்களும்‌ பகலில்‌ வந்து அன்போடு 
பேசித்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஊருக்கு வந்துபோக வேண்டுமென்று விரும்புவார்கள்‌. 


வெங்கனூர்‌ 


63 


வெங்கனூர்‌ என்னும்‌ ஊரிலிருந்து தம்புரெட்டியாரென்பவர்‌ ஒரு நாள்‌ வந்திருந்தார்‌. 
கவிதா ஸார்வ பெளமராகிய துறைமங்கலம்‌ சிவப்பிரகாச சுவாமிகளை ஆதரித்த 
அண்ணாமலை ரெட்டியாரது பரம்பரையிற்‌ பிறந்தவர்‌ அவர்‌. சிவப்பிராகாச சுவாமிகள்‌ 
திருவெங்கையுலா முதலிய பிரபந்தங்களில்‌ அவ்வுபகாரியினது சிறப்பை எடுத்துச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. என்‌ இளமையிலேயே சிவப்பிரகாச சுவாமிகளிடத்தில்‌ மதிப்பு 
இருந்தாலும்‌ பிள்ளையவர்களிடம்‌ பழகிய பிறகு அது வரம்பு கடந்ததாயிற்று. 
வெங்கைக்கோவை முதலிய நூல்களைப்‌ பாடங்‌ கேட்டபோது என்‌ ஆசிரியர்‌ 
அவருடைய புலமைத்திறத்தை வியந்து பாராட்டுவதைக்‌ கேட்டுக்கேட்டு அத்துறவியர்‌ 
பெருமானைத்‌ தெய்வம்போலப்‌ பாவிக்க ஆரம்பித்தேன்‌. 


தம்பு ரெட்டியார்‌ வெங்கனூர்க்‌ கோயிலில்‌ அமைந்துள்ள சிற்ப விசேஷங்களை 
எடுத்துரைத்தார்‌. அண்ணாமலை ரெட்டியார்‌ பல சிற்பிகளைக்கொண்டு அக்கோயிலை 
நிருமித்தாரென்றும்‌ ஒருநாள்‌ சிற்பியர்‌ தலைவன்‌ வேலை செய்திருந்தபோது அவனை 
அறியாமல்‌ அவனுக்கு வெற்றிலை மடித்துக்‌ கொடுத்தாரென்றும்‌ அவருடைய உயர்ந்த 
குணத்தைஅறிந்த அவன்‌ அதுவரைக்கும்‌ கட்டியவற்றைப்‌ பிரித்து மீட்டும்‌ சிறந்த 


வேலைப்பாடுகளுடன்‌ அமைத்தானென்றும்‌ சொன்னார்‌; என்னை வெங்கனூருக்கு 


வந்துசெல்ல வேண்டுமென்று கூறினார்‌. நான்‌ அங்ஙனம்‌ செய்வதில்‌ மிக்க 
ஆவலுள்ளவனாக இருந்தும்‌ போவதற்கு ஓய்வே கிடைக்கவில்லை. 


வேதாந்த மடத்துத்‌ தலைவர்‌ 


ஒருநாள்‌ துறையூர்‌ வேதாந்த மடத்துத்‌ தலைவர்‌ காரைக்கு வந்து மீனம்மாள்‌ வீட்டில்‌ 
தங்கியிருந்தார்‌. நான்‌ அவரைப்‌ பார்க்கச்‌ சென்றேன்‌. அப்பொழுது அவர்‌ தம்‌ 
மாணாக்கர்களுக்கு வேதாந்த பாடஞ்‌ சொல்லி வந்தனர்‌. என்னைக்‌ கண்டவுடன்‌ தம்‌ 
மாணாக்கர்களால்‌ என்னை அறிந்துகொண்டு பாடம்‌ சொல்வதை நிறுத்திவிட்டுச்‌ 
சிறிதுநேரம்‌ அன்போடு பேசினர்‌. அம்மடாதிபதி மிக்கமதிப்பும்‌ தகுதியும்‌ உடையவர்‌. 
அவர்‌ எனக்காகப்‌ பாடஞ்‌ சொல்லியதை நிறுத்தியதும்‌ என்னோடு பேசியதும்‌ உடன்‌ 
இருந்தவர்களுக்கு ஆச்சரியத்தை விளைவித்தன. அவரும்‌ புராணம்‌ நடைபெறும்போது 
வந்து கேட்டுச்‌ சென்றார்‌, 


இவ்வாறு ஒவ்வொரு நாளும்‌ சந்தோஷமாகச்‌ சென்றது. 


64 


60. அம்பரில்‌ தீர்ந்த பசி 


செங்கணத்திலிருந்து காரைக்குப்‌ புறப்படுகையில்‌ விருத்தாசல ரெட்டியாரிடம்‌ 
பாகவதம்‌, கம்பராமாயணம்‌, திருக்கோவையார்‌. திருக்குறள்‌ ஆகியபுஸ்தகங்களை 
இரவலாக வாங்கிப்‌ போயிருந்தேன்‌. பாகவதம்‌ மாத்திரம்‌ ஏட்டுப்‌ பிரதியாக இருந்தது. 
காரையில்‌ பகல்‌ வேளைகளில்‌ அவற்றையும்‌ என்னிடமிருந்த வேறு நூல்களையும்‌ 
படித்து இன்புற்றேன்‌. பாகவதம்‌ படித்தபோது முதல்‌ ஸ்கந்தமும்‌ தசம ஸ்கந்தமும்‌ என்‌ 
மனத்தைக்‌ கவர்ந்தன. கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌ தெலுங்கு பாகவதத்தைப்‌ படித்து 
அதிலுள்ள விஷயங்களைச்‌ சொல்வார்‌. தமிழ்ப்‌ பாகவதத்திலுள்ள சில சந்தேகங்களை 
அவர்‌ கூறிய செய்திகளால்‌ நீக்கிக்கொண்டேன்‌. கம்பராமாயணத்தைப்‌ படிக்கப்‌ படிக்க 


அதில்‌ என்‌ மனம்‌ பதிந்தது. திருவிளையாடற்‌ புராணப்‌ பிரசங்கம்‌ செய்யும்போது 


இடையிடையே மேற்கோளாகக்‌ கம்பராமாயணத்திலிருந்து பாடல்களைச்‌ சொல்லிப்‌ 
பொருள்‌ உரைப்பேன்‌. இப்பழக்கத்தால்‌ இராமாயணத்தில்‌ எனக்கு ஊற்றம்‌ 
உண்டாயிற்று. என்‌ ஆசிரியரிடம்‌ மீண்டும்‌ போய்ச்‌ சேர்ந்தவுடன்‌ எப்படியேனும்‌ 
இராமாயண முழுவதையும்‌ பாடங்‌ கேட்டுவிட வேண்டும்‌ என்று உறுதிகொண்டேன்‌. 


களத்தார்‌ முகம்மதியர்‌ 


சிலநாட்களில்‌ அருகில்‌ உள்ள ஊர்களுக்குச்‌ சென்று முன்பே பழக்கமானவர்களைப்‌ 
பார்த்து வருவேன்‌. ஒருநாள்‌ களத்தூருக்குச்‌ சென்றேன்‌. அங்கே தமிழ்‌ படித்த 
முகம்மதிய வயோதிகர்‌ சிலர்‌ இருந்தனர்‌. அவர்களோடு பேசுகையில்‌ அவர்களுக்கிருந்த 
தமிழபிமானத்தின்‌ மிகுதியை உணர்ந்து வியந்தேன்‌. கம்பராமாயணம்‌, அரிச்சந்திர 
புராணம்‌ முதலிய நூல்களிற்‌ பல அரிய பாடல்களை அவர்கள்‌ தங்கு தடையின்றிச்‌ 
சொல்லி மகிழ்ந்தார்கள்‌. பாடல்களை அவர்கள்‌ சொல்லும்போதே அவர்களுக்கு 
அப்பாடல்களில்‌ எவ்வளவு ஈடுபாடு உண்டென்பது புலப்படும்‌. நான்‌ 


பிள்ளையவர்களிடத்தில்‌ இருந்ததை அறிந்தவர்களாதலின்‌ என்பால்‌ வந்து அவர்கள்‌ 
மொய்த்துக்கொண்டார்கள்‌; ஆசிரியர்‌ புகழையும்‌ கவித்துவ சக்தியையும்‌ 
கேட்டுக்கேட்டு மகிழ்ந்தனர்‌. சாதி, மதம்‌ முதலிய வேறுபாடுகள்‌ அவர்களுடைய 
தமிழனுபவத்துக்கு இடையூறாக நிற்கவில்லை. தமிழ்ச்சுவையை நுகர்வதில்‌ அவர்கள்‌ 
உள்ளம்‌ என்‌ உள்ளத்தைக்‌ காட்டிலும்‌ அதிக முதிர்ச்சியைப்‌ பெற்றிருந்தது. 


புராணப்‌ பிரசங்கம்‌ நடந்தது. நாளுக்கு நாள்‌ ஜனங்களுடைய உத்ஸாகமும்‌ ஆதரவும்‌ 
அதிகமாயின. எனக்குப்‌ பிரசங்கம்‌ செய்யும்‌ பழக்கம்‌ வன்மை பெற்றது. இந்நிலையில்‌ 


65 


என்‌ மனம்‌ மாத்திரம்‌ இடையிடையே வருத்தமடைந்தது; ஆசிரியரைப்‌ 
பிரிந்திருந்ததுதான்‌ அதற்குக்‌ காரணம்‌. 


ஆசிரியருக்கு எழுதிய கடிதம்‌ 


சூரியமூலையிலிருந்து புறப்பட்டபோதே பிள்ளையவர்களுக்கு ஒரு கடிதம்‌ எழுதினேன்‌. 


செங்கணத்துக்குப்‌ புறப்படும்‌ செய்தியை அதில்‌ தெரிவித்திருந்தேன்‌, காரைக்கு வந்த 
பிறகும்‌ ஒரு கடிதம்‌ எழுதினேன்‌. அக்கடிதத்தின்‌ தலைப்பில்‌ ஒரு செய்யுள்‌ 
எழுதியிருந்தேன்‌. திருவிளையாடற்‌ புராணத்தின்‌ நினைவு என்னுள்ளத்தே 
பதிந்திருந்தது. அதனால்‌, சொல்வடிவாக ஸ்ரீ மீனாட்சியும்‌ பொருள்‌ வடிவாக ஸ்ரீ 
சுந்தரேசக்‌ கடவுளும்‌ எழுந்தருளியிருப்பதாகச்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லும்‌ 
பொருளும்‌ ஒருங்கே தோற்றியது போன்ற வடிவத்தோடும்‌ அவ்விருவர்‌ திருநாமங்களும்‌ 
இயைந்த மீனாட்சி சுந்தரம்‌ என்ற பெயரோடும்‌ விளங்குபவர்‌ ஆசிரியர்‌ என்ற கருத்து 
நான்‌ எழுதிய செய்யுளில்‌ அமைந்திருந்தது. 


பிரிவுத்‌ துன்பம்‌ 


என்‌ கடிதத்தில்‌ நான்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌ வாசித்து வருவதாகவும்‌, விரைவில்‌ 


முடித்துவிட்டுப்‌ பாடம்‌ கேட்க வர எண்ணி இருப்பதாகவும்‌ எழுதியிருந்தேன்‌. ஆசிரியர்‌ 
விடைக்‌ கடிதம்‌ எழுதுவாரென்று நம்பியிருந்தேன்‌. அவரிடமிருந்து ஒரு கடிதமும்‌ 
வரவில்லை. நான்‌ பல மாதங்கள்‌ பிரிந்திருப்பதனால்‌ என்‌ மேல்‌ கோபம்கொண்டாரோ, 
அல்லது நான்‌ வருவதாக எழுதியிருந்ததை அவர்‌ நம்பவில்லையோ என்று 
எண்ணலானேன்‌. நான்‌ ஆசிரியரைக்‌ கண்ட முதல்‌ நாளில்‌, “எவ்வளவோ பேர்கள்‌ வந்து 
படிக்கிறார்கள்‌. சில காலம்‌ இருந்துவிட்டுப்‌ போய்விடுகிறார்கள்‌” என்று அவர்‌ 
சொன்னது என்‌ நினைவுக்கு வந்தது. “அவ்வாறு போனவர்களில்‌ என்னையும்‌ 
ஒருவனாகக்‌ கருதிவிட்டார்களோ!” என்று நினைத்தபோது எனக்கு இன்னதென்று 
சொல்ல முடியாத துக்கம்‌ எழுந்தது. “நாம்‌ இங்கே வந்தது பிழை. அவர்களைப்‌ பிரிந்து 
இவ்வளவு மாதங்கள்‌ தங்கியிருப்பது உண்மை அன்புக்கு அழகன்று” என்று 
எண்ணினேன்‌. இவ்வெண்ணம்‌ என்‌ மனத்தில்‌ உண்டாகவே காரையில்‌ நிகழ்ந்த 
பிரசங்கம்‌, அங்குள்ளவர்களது அன்பு, இயற்கைக்‌ காட்சிகள்‌ எல்லாவற்றையும்‌ 
மறந்தேன்‌. என்ன இருந்து என்ன! ஆசிரியர்‌ அன்பு இல்லாத இடம்‌ சொர்க்கலோகமாக 
இருந்தால்தான்‌ என்ன? ஆசிரியர்‌ பிரிவாகிய வெப்பம்‌ அந்த இடத்தைப்‌ 


66 


பாலைவனமாக்கிவிட்டது. நூற்றுக்கணக்கானவர்கள்‌ அன்பு வைத்துப்‌ பழகினாலும்‌ 


அந்த ஒருவர்‌ இல்லாத குறையே பெரிதாக இருந்தது. எல்லோருக்கும்‌ முன்னே உயர்ந்த 
ஸ்தானத்தில்‌ இருந்து பிரசங்கம்‌ செய்தபோதிலும்‌ என்‌ ஆசிரியருக்குப்‌ பின்னே ஏடும்‌ 


எழுத்தாணியுமாக நின்று அவர்‌ ஏவல்‌ கேட்டு ஒழுகுவதில்‌ இருந்த இன்பத்தைக்‌ 
காட்டிலும்‌ அது பெரிதாகத்‌ தோற்றவில்லை. 


“விரைவில்‌ புராணத்தை முடித்துக்கொண்டு பிள்ளையவர்களிடம்‌ போகவேண்டும்‌” 


என்று என்‌ தந்தையாரிடம்‌ சொல்லத்‌ தொடங்கினேன்‌. 


அவர்‌ இன்னும்‌ சில மாதங்கள்‌ அங்கே தங்கியிருக்க வேண்டுமென்று விரும்பினார்‌. 
எனது கல்வி அந்த அளவிலே என்‌ ஜீவனத்திற்குப்‌ போதுமானதென்றுகூட அவர்‌ 
எண்ணியிருக்கலாம்‌, என்‌ கருத்தை அவர்‌ மறுக்கவும்‌ இல்லை; அங்கீகரிக்கவும்‌ 


இல்லை. 


பிரசங்க நிறுத்தம்‌ 


திருவிளையாடல்‌ ஒருவாறு நிறைவேறியது. ஒரு புராணம்‌ முடிவுபெற்றால்‌ கடைசி 
நாளன்று பெரிய உத்ஸவம்போலக்‌ கொண்டாடிப்‌ புராணிகருக்கு எல்லோரும்‌ 
சம்மானம்‌ செய்வது வழக்கம்‌. காரையிலும்‌ அயலூர்களிலும்‌ உள்ளவர்கள்‌ தங்கள்‌ 
தங்களால்‌ எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவையும்‌ செய்யச்‌ சித்தமாக 
இருந்தார்கள்‌. கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌ எல்லோரிடமிருந்தும்‌ பொருள்‌ தொகுத்து 
வந்தார்‌. முற்றும்‌ தொகுப்பதற்குச்‌ சில தினங்கள்‌ சென்றன. அதனால்‌ புராணத்தில்‌ 
கடைசிப்‌ படலத்தை மட்டும்‌ சொல்லாமல்‌ அதற்கு முன்புள்ள படலம்‌ வரையில்‌ நான்‌ 
சொல்லி முடிந்தபிறகு சில நாள்‌ பிரசங்கம்‌ நின்றிருந்தது. 


பிரயாணம்‌ 


பிள்ளையவர்கள்‌ கடிதம்‌ எழுதவில்லையே என்ற கவலை என்‌ மனத்தை 
உறுத்திக்கொண்டே இருந்தது. பிரசங்கத்தைச்‌ சில நாட்கள்‌ நிறுத்தும்‌ சமயம்‌ 
நேர்ந்தவுடன்‌, ஆசிரியரைப்‌ போய்ப்‌ பார்த்து வர அதுதான்‌ சமயமென்றெண்ணி என்‌ 
தாய்‌, தந்தையரைக்‌ காரையிலே விட்டுவிட்டு நான்‌ திருவாவடுதுறைக்குப்‌ 
புறப்பட்டேன்‌. என்‌ வேகத்தைக்‌ கண்ட என்‌ தந்தையார்‌ என்னைத்‌ தடுக்கவில்லை. 
“போய்ச்‌ சீக்கிரம்‌ வந்து விடு; புராணப்‌ பூர்த்தியை அதிக நாள்‌ நிறுத்தி வைக்கக்கூடாது” 
என்று மட்டும்‌ சொல்லி அனுப்பினார்‌. 


67 


அங்கே இல்லை 


என்றைக்குப்‌ புறப்பட்டேன்‌, எப்படி நடந்தேன்‌ முதலியவைகளில்‌ எதுவும்‌ ஞாபகத்தில்‌ 
இல்லை. ஆவேசம்‌ வந்தவனைப்போல காரையில்‌ புறப்பட்டவன்‌ 
திருவாவடுதுறைக்குச்‌ சென்று நின்றேன்‌. திருவாவடுதுறை எல்லையை 
மிதித்தபோதுதான்‌ என்‌ இயல்பான உணர்வு எனக்கு வந்தது. நேரே மடத்துக்குச்‌ 
சென்றேன்‌. முதலில்‌ ஓர்‌ அன்பர்‌ என்னைக்‌ கண்டதும்‌ என்‌ க்ஷேம சமாசாரத்தை 
விசாரித்தார்‌. நான்‌ அவருக்குப்‌ பதில்‌ சொல்லவில்லை. “பிள்ளையவர்கள்‌ எங்கே 


இருக்கிறார்கள்‌?” என்று அவரை விசாரித்தேன்‌. 


“அவர்கள்‌ இங்கே இல்லை” என்று பதில்‌ வந்தது. எனக்குத்‌ திடுக்கிட்டது. அடுத்தபடி 
ஒரு தம்பிரானைக்‌ கண்டேன்‌. அவர்‌ என்னோடு பேசுவதற்கு முன்பே அவரை, 
“பிள்ளையவர்கள்‌ எங்கே?” என்று கேட்டேன்‌. “அவர்கள்‌ அம்பருக்குப்‌ 


போயிருக்கிறார்கள்‌” என்று அவர்‌ சொன்னார்‌. 


பத்து மாதங்களுக்கு மேலாக நான்‌ பிரிந்திருந்தமையால்‌ என்னைக்‌ 
கண்டவர்களெல்லாம்‌ என்‌ ச்ஷேம சமாசாரத்தைப்‌ பற்றி விசாரித்தார்கள்‌. குமாரசாமித்‌ 
தம்பிரானைக்‌ கண்டேன்‌. அவர்‌ பிள்ளையவர்கள்‌ திருப்பெருந்துறையில்‌ இருந்தபோது 
இயற்றிய சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழைப்‌ பிரசங்கம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. 
திருப்பெருந்துறையில்‌ அரங்கேற்றம்‌ நிறைவேறியவுடன்‌ ஆசிரியர்‌ புதுக்கோட்டை 
முதலிய பல ஊர்களுக்குச்‌ சென்றனரென்றும்‌ அப்பால்‌ திருவாவடுதுறைக்கு 
வந்தாரென்றும்‌ பவ வருஷம்‌ பங்குனி மாதம்‌ அவருக்கு ஷஷ்டியப்தபூர்த்தி மிகச்‌ 
சிறப்பாக நடைபெற்றதென்றும்‌ சொன்னார்‌. ஒரு வாரத்திற்கு முன்புதான்‌ அம்பர்ப்‌ 
புராணத்தை அரங்கேற்றும்பொருட்டு ஆசிரியர்‌ அத்தலத்திற்குச்‌ சென்றனரென்றும்‌ 
அறிந்தேன்‌. அறிந்தது முதல்‌ எனக்குத்‌ திருவாவடுதுறையில்‌ இருப்புக்கொள்ளவில்லை. 
அம்பரை நோக்கிப்‌ புறப்பட்டேன்‌. 


அம்பரை அடைந்தது 


காலையிற்‌ புறப்பட்டுப்‌ பிற்பகல்‌ ஒரு மணி அளவுக்கு அம்பரை அடைந்தேன்‌. வழியில்‌ 


வேலுப்பிள்ளை என்ற கனவான்‌ எதிர்ப்பட்டார்‌. அம்பர்ப்‌ புராணம்‌ செய்வித்தவர்‌ 


அவரே. அவரிடம்‌ பிள்ளையவர்களைப்‌ பற்றி விசாரித்தேன்‌. பிள்ளையவர்கள்‌ 


68 


சொர்க்கபுர மடத்தில்‌ தங்கி இருப்பதாக அவர்‌ சொல்லவே, நான்‌ அவ்விடம்‌ போனேன்‌. 
அங்கே என்‌ ஆசிரியர்‌ மத்தியான்ன போஜனம்‌ செய்த பிறகு வழக்கம்போல்‌ நித்திரை 
செய்திருந்தார்‌. காலை முதல்‌ ஆகாரம்‌ இல்லாமையாலும்‌ நெடுந்தூரம்‌ நடந்து 
வந்தமையாலும்‌ எனக்கு மிக்கபசியும்‌ சோர்வும்‌ இருந்தன. ஆனால்‌ ஆசிரியரைக்‌ கண்டு 
பேச வேண்டுமென்ற பசி அவற்றை மீறி நின்றது. என்னை வழியில்‌ சந்தித்த 
வேலுப்பிள்ளை என்‌ தோற்றத்திலிருந்து நான்‌ ஆகாரம்‌ செய்யவில்லை என்று அறிந்து 
உடனே தம்‌ காரியஸ்தர்‌ ஒருவரிடம்‌ சொல்லி நான்‌ ஆகாரம்‌ செய்வதற்குரிய 
ஏற்பாட்டைச்‌ செய்துவிட்டார்‌. அக்காரியஸ்தர்‌ என்னிடம்‌ வந்து, போஜனம்‌ 
செய்துகொண்டு பிறகு பிள்ளையவர்களோடு பேசலாமென்று சொன்னார்‌. எனக்கு 
ஆகாரத்தில புத்தி செல்லவில்லை. பிள்ளையவர்களோடு ஒரு வார்த்தையாவது 
பேசிவிட்டுத்தான்‌ சாப்பிட வேண்டுமென்ற உறுதியுடன்‌ இருந்தேன்‌. 


“பிரிந்தவர்‌ கூடினால்‌' 


ஆசிரியர்‌ விழித்துக்கொண்டார்‌. அவருடைய குளிர்ந்த அன்புப்பார்வை என்‌ மேல்‌ 
விழுந்தது. 
“சாமிநாதையரா?” 


அப்பால்‌ சில நிமிஷங்கள்‌ இருவரும்‌ ஒன்றும்‌ பேசவில்லை; பேச முடியவில்லை. 
கண்கள்‌ பேசிக்கொண்டன. என்‌ கண்களில்‌ நீர்த்துளிகள்‌ மிதந்து பார்வையை 


மறைத்தன. 


“செளக்கியமா?” என்று ஆசிரியர்‌ கேட்டார்‌. 
“செளக்கியம்‌” என்றேன்‌. நான்‌ ஒரு குற்றவாளியைப்‌ போலத்‌ தீனமான குரலில்‌ பதில்‌ 
சொன்னேன்‌. 


“போய்‌ அதிகநாள்‌ இருந்துவிட்டீரே!” என்று ஆசிரியர்‌ சொன்னார்‌. 


அதற்கு நான்‌ என்ன பதில்‌ சொல்வேன்‌! குடும்பக்‌ கஷ்டத்தால்‌ அவ்வாறு செய்ய 


நேர்ந்ததென்றும்‌ ஒவ்வொரு நாளும்‌ அவரை நினைந்து நினைந்து 
வருந்தினேனென்றும்‌ சொன்னேன்‌. 


69 


“இவர்‌ இன்னும்‌ சாப்பிடவில்லை” என்று காரியஸ்தர்‌ இடையே தெரிவித்தார்‌. நான்‌ 
சாப்பிடவில்லையென்பது அப்போதுதான்‌ எனக்கு ஞாபகம்‌ வந்தது. 
“சாப்பிடவில்லையா! முன்பே சொல்லக்‌ கூடாதா? முதலிலே போய்ச்‌ சாப்பிட்டு வாரும்‌” 
என்று ஆசிரியர்‌ கட்டளையிட்டார்‌. போய்‌ விரைவில்‌ போஜனத்தை முடித்துக்கொண்டு 
வந்தேன்‌. 


பிறகு இருவரும்‌ பேசிக்கொண்டே இருந்தோம்‌. பத்து மாதங்களாக அடக்கி 
வைத்திருந்த அன்பு கரைபுரண்டு பொங்கி வழிந்தது. என்‌ உள்ளத்தே இருந்த பசி 
ஒருவாறு அடங்கியது. ஆசிரியர்‌ கடன்தொல்லையிலிருந்து நீங்கவில்லை என்று நான்‌ 
தெரிந்துகொண்டேன்‌. அம்பர்ப்‌ புராணம்‌ அரங்கேற்ற வந்ததற்கு அங்கே பொருளுதவி 


பெறலாமென்ற எண்ணமே காரணம்‌ என்று ஊகித்து உணர்ந்தேன்‌. 


அவரது கஷ்டம்‌ 


காரையிலும்‌ அயலூர்களிலும்‌ உள்ள அன்பர்களுடைய உத்தம குணங்களை நான்‌ 
எடுத்துச்‌ சொன்னேன்‌. ஆசிரியர்‌ கவனத்துடன்‌ கேட்டார்‌. அவருக்கு என்ன 


தோன்றிற்றோ தெரியவில்லை. திடீரென்று, “நான்‌ அங்கே வரலாமா?” என்று 


கேட்டார்‌. அதைக்‌ கேட்டதும்‌ எனக்குத்‌ துணுக்கென்றது. அவருக்கு இருந்த கஷ்டம்‌, 
“எங்காவது உபகாரம்‌ செய்பவர்கள்‌ இருக்கிறார்களா?” என்று எண்ணச்‌ செய்தது 


போலும்‌. 


“ஐயா அவர்கள்‌ அங்கே வருவதாக இருந்தால்‌ எல்லோரும்‌ தலைமேல்‌ வைத்துத்‌ 
தாங்குவார்கள்‌. அங்கே உள்ளவர்களில்‌ பெரும்பாலோர்‌ ஏழைகளாக இருந்தாலும்‌ 
அவர்களுடைய அன்புக்கு இணையாக எந்தப்‌ பொருளும்‌ இல்லை. விருத்தாசல 
ரெட்டியார்‌ முதலிய செல்வர்கள்‌ ஐயா அவர்களைப்‌ பாராமல்‌ இருந்தாலும்‌ ஐயா 
அவர்களிடம்‌ பக்தியும்‌ பாடங்‌ கேட்க வேண்டுமென்னும்‌ ஆவலும்‌ உடையவர்களாக 
இருக்கிறார்கள்‌. ஐயா அவர்களின்‌ பெயரைச்‌ சொல்லித்தான்‌ நாங்கள்‌ பிழைத்து 
வருகிறோம்‌” என்றேன்‌ நான்‌. 


தலச்‌ சிறப்புகள்‌ 


அன்று மாலை பிள்ளையவர்கள்‌ என்னை அத்தலத்திலுள்ள சிவாலயத்திற்கு அழைத்துச்‌ 
சென்றார்‌. அங்கே உள்ள மூர்த்திகளையும்‌ தீர்த்தங்களையும்‌ பற்றிய செய்திகளை 
எடுத்துரைத்தார்‌. சிவபெருமான்‌ எழுந்தருளியுள்ள ஆலயம்‌ கோச்செங்கட்‌ சோழராற்‌ 


70 


கட்டப்பெற்றதென்றும்‌, தேவாரத்தில்‌ அதனைப்‌ புலப்படுத்தும்‌ குறிப்பு 
இருக்கிறதென்றும்‌ கூறினார்‌. திவாகரத்திற்‌ பாராட்டப்‌ பெறுபவனும்‌ ஒளவையாராற்‌ 
புகழப்படுபவனுமாகிய சேந்தன்‌ என்னும்‌ உபகாரி வாழ்ந்து வந்தது அவ்வூரே என்று 


தெரிந்துகொண்டேன்‌. 


பாடம்‌ கேட்டலும்‌ சொல்லுதலும்‌ 


அம்பரில்‌ சில தினங்கள்‌ ஆசிரியரிடம்‌ சில நூல்களைப்‌ பாடங்‌ கேட்டேன்‌. அம்பர்ப்‌ 
புராண அரங்கேற்றம்‌ அப்போது ஆரம்பமாகவில்லை. ஆதனால்‌ இடையே 


ஆசிரியருடன்‌ கொங்குராயநல்லூர்‌, சொர்க்கபுரம்‌ என்னும்‌ ஊர்களுக்குப்‌ போய்‌ 


வந்தேன்‌. பிள்ளையவர்களிடம்‌ பாடங்‌ கேட்டதோடு வேலுப்பிள்ளையின்‌ தம்பியாகிய 
குழந்தைவேலுப்‌ பிள்ளைக்குச்‌ சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழும்‌ திருவிடைமருதூருலாவும்‌ 


சொன்னேன்‌. 


நான்‌ பாடம்‌ சொல்லுகையில்‌ கவனித்த ஆசிரியர்‌, “சாமிநாதையர்‌ புராணப்‌ பிரசங்கம்‌ 
செய்த பழக்கத்தால்‌ நன்றாக விஷயங்களை விளக்குகிறார்‌” என்று 


அருகிலிருந்தவர்களிடம்‌ கூறினார்‌. 


விடைபெற்று மீண்டது 


அம்பரில்‌ பத்து நாட்கள்‌ தங்கியிருந்தேன்‌. அப்பால்‌, “நான்‌ காரைக்குப்போய்ப்‌ 
புராணத்தைப்‌ பூர்த்திசெய்துகொண்டு வந்துவிடுகிறேன்‌” என்று ஆசிரியரிடம்‌ 
சொன்னேன்‌. அவருக்கு விடைகொடுக்க மனம்‌ வரவில்லை; என்‌ பிரயாணத்தைத்‌ 
தடுக்கவும்‌ மனமில்லை. “சரி, போய்வாரும்‌, சீக்கிரம்‌ வந்துவிடும்‌” என்றார்‌. அன்றியும்‌, 
“வழிச்‌ செலவுக்கு வைத்துக்கொள்ளும்‌” என்று என்‌ கையில்‌ ஒரு ரூபாயை அளித்தார்‌. 
பிறகு காரைக்‌ கிருஷ்ணசாமி ரெட்டியாருக்கு, “சாமிநாதையரைக்கொண்டு புராணத்தை 
விரைவில்‌ நிறைவேற்றித்‌ தாமதிக்காமல்‌ அனுப்பி விடுக” என்று ஒரு கடிதம்‌ 
எழுதிக்கொடுத்தார்‌. வழக்கம்போல்‌ அதன்‌ தலைப்பில்‌ அவர்‌ விஷயமாக ஒருபாடலை 
இயற்றி எழுதுவித்தார்‌. 


நான்‌ அவரைப்‌ பிரிதற்கு மனமில்லாமலே விடைபெற்றுக்‌ காரை வந்து சேர்ந்தேன்‌. 


71 


61. பிரசங்க சம்மானம்‌ 


அத்தியாயம்‌-61 பிரசங்க சம்மானம்‌ காரைக்கு வந்தவுடன்‌ திருவிளையாடற்புராணப்‌ 
பிரசங்கத்தைப்‌ பூர்த்திசெய்யும்‌ விஷயத்தில்‌ எனக்கு வேகம்‌ உண்டாயிற்று. “இன்னும்‌ 
கொஞ்சநாள்‌ பொறுத்தால்‌ அதிகத்தொகை சேரும்‌” என்று சிலர்‌ கூறினர்‌. 


“கிடைத்தமட்டும்‌ போதுமானது” என்று கிருஷ்ணசாமி ரெட்டியாரிடம்‌ சொன்னேன்‌. 


பிள்ளையவர்கள்‌ தமக்கு எழுதிய கடிதத்தைக்‌ கண்டு அவர்‌ அளவற்ற 
ஆனந்தமடைந்தார்‌. அவர்‌ விஷயமாக அப்புலவர்‌ பிரான்‌ எழுதியிருந்த பாட்டைப்‌ 


படித்துப்‌ படித்துப்‌ பெறாதபேறு பெற்றவரைப்‌ போலானார்‌. “உங்களுடைய 


சம்பந்தத்தால்‌ அம்மகாகவியினுடைய திருவாக்கால்‌ பாடப்பெற்ற பாக்கியத்தை 
அடைந்தேன்‌. நான்‌ எங்கே! அவர்கள்‌ எங்கே! முன்பு தெரியாதவர்களாக இருந்தும்‌ 
என்னை ஒரு பொருளாக எண்ணி இதை எழுதியிருக்கிறார்களே! அம்மகானை நேரில்‌ 
தரிசித்து மகிழ்வுறும்‌ சமயமும்‌ கிடைக்குமா?” என்று கூறிப்‌ பாராட்டினார்‌. 


கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌ அன்பு 


அதுதான்‌ சமயமென்று எண்ணிய நான்‌, “அவர்கள்‌ என்னை விரைவில்‌ வந்துவிடும்படி 
கட்டளையிட்டிருக்கிறார்கள்‌. உங்களுக்கு எழுதிய கடிதத்திலும்‌ அதைத்தான்‌ 
வற்புறுத்தியிருக்கிறார்கள்‌” என்றேன்‌. பிள்ளையவர்கள்‌ தம்மேல்‌ ஒரு பாடல்‌ 
எழுதியிருப்பதையும்‌ தமக்குக்‌ கடிதம்‌ எழுதியிருப்பதையும்‌ எண்ணி எண்ணி விம்மிதம்‌ 
அடைவதிலேயே அவர்‌ கவனம்‌ சென்றது; அக்கடிதம்‌ எதன்‌ பொருட்டு 
எழுதப்பெற்றதென்பதை அவர்‌ யோசிக்கவில்லை. நான்‌ எடுத்துச்‌ சொன்னபோது 


ரெட்டியார்‌ தர்மசங்கடத்தில்‌ அகப்பட்டார்‌. 


“நீங்கள்‌ அவசியம்‌ அங்கே போகவேண்டுமா? இங்கேயே இருந்து இராமாயணம்‌, 
பாகவதம்‌ முதலியவைகளையும்‌ பிரசங்கம்‌ செய்துவந்தால்‌ எங்களால்‌ இயன்ற 
உபகாரங்களைச்‌ செய்வோமே. ஒரு கவலையும்‌ ஏற்படாமல்‌ பார்த்துக்கொள்கிறோம்‌. 
நீங்கள்‌ பிள்ளையவர்களிடம்‌ அடிக்கடி போய்ச்‌ சில நாட்கள்‌ இருந்து வரலாம்‌. 
நாங்களும்‌ வந்து அவர்களைக்‌ கண்டு கேட்டுக்கொள்கிறோம்‌. அவர்களையே இங்கே 
அழைத்து வந்து சில காலம்‌ இருக்கச்‌ சொல்லி உபசாரங்கள்‌ செய்து அனுப்ப 
எண்ணியிருக்கிறோம்‌. நீங்களோ இனிமேற்‌ கிரமமாக இல்லறத்தை நடத்தவேண்டிய 
நிலையில்‌ இருக்கிறீர்கள்‌. இங்கே நீங்கள்‌ எல்லாவிதமான செளகரியங்களையும்‌ 


72 


அடையலாம்‌. உங்கள்‌ தகப்பனாருக்கும்‌ மிகவும்‌ திருப்தியாக இருக்கும்‌. இது நான்‌ 
மாத்திரம்‌ சொல்லுவதன்று. பிரசங்கம்‌ கேட்க வருபவர்கள்‌ எல்லோருக்கும்‌ உங்களை 
இங்கே இருக்கும்படி செய்யவேண்டுமென்ற கருத்து இருக்கிறது. அடுத்தபடி என்ன 
படிக்கப்‌ போகிறாரென்று எல்லோரும்‌ என்னை ஆவலாகக்‌ கேட்கிறார்கள்‌” என்று 


அவர்‌ ஒரு சிறுபிரசங்கம்‌ செய்தார்‌. 


“நம்முடைய தந்தையார்‌ எதை விரும்புகிறாரோ அதற்கு அனுகுணமாக அல்லவோ 
இருக்கிறது இந்தப்‌ பேச்சு? இவர்களுடைய அன்பு நமக்கு ஒரு தடையாக நிற்கிறதே!” 
என்று எண்ணிச்‌ சிறிது தடுமாறினேன்‌. பிறகு, “உங்களுடைய அன்பை நான்‌ மறக்க 


மாட்டேன்‌. இன்னும்‌ சில காலம்‌ பிள்ளையவர்களிடம்‌ போய்‌ இருந்து பாடம்‌ கேட்டுப்‌ 


பின்பு இங்கேயே வந்துவிடுகிறேன்‌. நான்‌ இன்னும்‌ பால்யன்தானே? நான்‌ 
கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை இப்போது கற்றுக்கொள்ளாவிட்டால்‌ பிறகு 
வருந்தும்படி நேரும்‌. பிள்ளையவர்களுடைய பெருமை உங்களுக்குத்‌ தெரியாததன்று. 
அவர்களிடம்‌ பாடம்‌ கேட்கும்‌ பாக்கியம்‌ கிடைத்திருக்கும்போது அதை இடையே 


நழுவவிடுவது தருமமா? என்னுடைய நன்மையை விரும்புபவர்களில்‌ நீங்கள்‌ மிகவும்‌ 
முக்கியமானவர்கள்‌. உங்களுடைய விருப்பத்தை நான்‌ புறக்கணிப்பதாக எண்ணக்‌ 
கூடாது. உங்கள்‌ விருப்பத்தை நிறைவேற்றும்‌ சந்தர்ப்பம்‌ எப்படியும்‌ கிடைக்கும்‌, 
ஆனால்‌ என்‌ விருப்பம்‌ நிறைவேறுவதற்கு இதுதான்‌ சமயம்‌” என்று அவரிடம்‌ 
சொன்னேன்‌. ரெட்டியாருக்கு விடை சொல்ல ஒன்றும்‌ தோன்றவில்லை. “அப்பால்‌ 
உங்கள்‌ இஷ்டம்‌. நீங்கள்‌ சொல்வதிலும்‌ நியாயம்‌ இருக்கிறது” என்று 


ஒப்புக்கொண்டார்‌. 


புராணப்‌ பூர்த்தி 


திருவிளையாடற்‌ புராணம்‌ பூர்த்திசெய்யும்‌ பொருட்டு ஒரு நல்லநாள்‌ 
குறிப்பிடப்பட்டது. அப்புராணத்தில்‌ இறுதிப்‌ படலமாகிய அருச்சனைப்‌ படலத்தில்‌ ஒரு 
பகுதி முன்பே நடைபெற்றது. பிற்பகுதியைச்‌ சொல்லிப்‌ பிரசங்கத்தை நிறைவேற்ற 


வேண்டும்‌. 


குறிப்பிட்ட தினத்தில்‌ ஊர்‌ முழுவதும்‌ பெருங்கூட்டமாக இருந்தது. பிரசங்கம்‌ செய்து 
வந்த பிள்ளையார்கோவிலுக்கு முன்‌ இருந்த பந்தலைப்‌ பிரித்து ஒரு பெரிய பந்தல்‌ 
போட்டார்கள்‌. வாழை, கமுகு, கூந்தற்‌ பனை, இளநீர்க்குலை, மாவிலைத்‌ 


தோரணங்கள்‌, தேர்ச்‌ சீலைகள்‌ முதலியவற்றைக்கட்டிப்‌ பந்தலை அலங்கரித்தார்கள்‌. 


73 


ஒரு பெரிய திருவிழாநாளைப்‌ போல எல்லோரும்‌ உத்ஸாகத்தோடு இருந்தார்கள்‌. 
மாலையில்‌ முன்நேரத்திலே பிரசங்கம்‌ தொடங்கப்‌ பெற்றது. இப்புராணத்தைக்‌ 
கேட்டுவந்த வசிஷ்டர்‌ முதலிய ரிஷிகள்‌ பலர்‌ பல சிவஸ்தலங்களைத்‌ 
தரிசித்துக்கொண்டு மதுரையை அடைந்து ஸ்ரீ சோமசுந்தரக்‌ கடவுளை வழிபட்டுப்‌ 
பூசித்தனரென்ற செய்தி அருச்சனைப்‌ படலத்தில்‌ உள்ளது. அம்முனிவர்கள்‌ பூஜை 
செய்த பிறகு சொக்கநாதப்‌ பெருமானைத்‌ துதிப்பதாக அப்படலத்தின்‌ இறுதியில்‌ 
ஒருபகுதி இருக்கிறது. அப்பகுதியில்‌ அக்கடவுளின்‌ அறுபத்து நான்கு 
திருவிளையாடல்களுள்‌ முக்கியமானவை ஓசைச்‌ சிறப்புடைய செய்யுட்களில்‌ 


தொகுத்துச்‌ சொல்லப்‌ பெற்றிருக்கின்றன. 


“பழியொடு பாச மாறுகெட வாச வன்செய்பணி 
கொண்ட வண்டசரணம்‌ 

வழிபடு தொண்டர்‌ கொண்டநிலை கண்டு வெள்ளிமணி 
மன்று ளாடிசரணம்‌ 

செழியன்பி ளிந்தி டாதபடி மாறி யாடல்தெளி 
வித்த சோதிசரணம்‌ 

எழுகடல்‌ கூவி மாமியுடன்‌ மாம னாடவிசை 


வித்ச வாதிசரணம்‌” 


என்பது அப்‌ பகுதியில்‌ முதற்‌ பாட்டு. இவ்வாறு ஆறுபாடல்கள்‌ வருகின்றன. 
அச்செய்யுட்களை வெவ்வேறு ராகத்திற்‌ பாடிப்‌ பொருள்‌ சொல்லும்போது முன்பு 
விரிவாகச்‌ சொன்ன திருவிளையாடல்களின்‌ ஞாபகத்தினாலும்‌ பாடல்களின்‌ 


இன்னோசையாலும்‌ யாவரும்‌ மனங்கசிந்து உருகினர்‌. 


பிரத்தியட்ச அகத்தியர்‌ 


இவ்வாறு முனிவர்‌ துதிசெய்யச்‌ சோமசுந்தரக்‌ கடவுள்‌ பிரசன்னமாகி அவர்களை 


நோக்கி, “உங்களுடைய தோத்திரம்‌ நமக்கு ஆனந்தத்தை அளித்தது” என்று திருவாய்‌ 
மலர்ந்தருளினார்‌. இந்த விஷயத்தைக்‌ கூறும்‌ பாடல்‌ வருமாறு: 


“எனத்துதித்த வசிட்டாதி யிருடிகளைக்‌ குறுமுனியை 
எறிதே னீப 

வனத்துறையுஞ்‌ சிவபெருமா னிலிங்கத்தின்‌ மூர்த்தியாய்‌ 
வந்து நோக்கிச்‌ 

சினத்தினைவென்‌ றகந்தெளிந்தீர்‌ நீர்‌ செய்த பூசைதுதி 


74 


தெய்வத்‌ தானம்‌ 
அனைத்தினுக்கு மனைத்துயர்க்கு நிறைந்துநமக்‌ கானந்தம்‌ 

ஆயிற்‌ றன்றே.” 
[குறுமுனி -அகத்திய முனிவர்‌. நீபவனம்‌ -கடம்பவனம்‌; மதுரைக்கு ஒரு பெயர்‌. 
மூர்த்தியாய்‌ -திருவுருவமுடையவராகி. தெய்வத்தானம்‌ -சே்ஷேத்திரங்கள்‌.] 


நான்‌ பிள்ளையவர்களிடம்‌ போக எண்ணி இருப்பதை அக்கூட்டத்தினருக்குத்‌ 
தெரிவிக்க வேண்டுமென்பது என்‌ கருத்து. பிரசங்கம்‌ செய்யும்போதே 
பிள்ளையவர்களைப்‌ பற்றிச்‌ சொல்லுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கொள்ள 
எண்ணினேன்‌. இப்பாட்டு அச்சந்தர்ப்பத்தை அளித்தது. இப்பாடலுக்குப்‌ பொருள்‌ 


சொல்லிவிட்டு விசேஷ உரை சொல்லத்‌ தொடங்கினேன்‌. “வசிட்டாதி முனிவர்கள்‌ 
என்று சொன்ன மாத்திரத்தில்‌ எல்லா முனிவர்களும்‌ அடங்கிவிடுவார்கள்‌. அப்படி 
இருக்க, குறுமுனியை என்று அகத்திய முனிவரைத்‌ தனியே ஆசிரியர்‌ எடுத்துச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. வசிட்டருக்கு எவ்வளவு சிறப்பு உண்டோ அவ்வளவு சிறப்பு 
அகத்தியருக்கும்‌ உண்டு. அகத்தியர்‌ பரம சிவபக்தர்‌. சிவபெருமானுக்குச்‌ சமமானவர்‌. 
இவ்வளவு பெருமையையும்விடத்‌ தமிழை வடமொழியோடு ஒத்த சிறப்புடையதாக்கிய 
பெருமை அவருக்கு இருக்கிறது. தமிழ்‌ நூல்‌ செய்த பரஞ்சோதி முனிவர்‌ அவரைத்‌ 
தனியே சொல்லாவிட்டால்‌ அபசாரமென்று நினைத்து அவ்வாறு சொன்னார்‌. தமிழ்‌ 
ஆசிரியராகிய அகத்தியரைத்‌ தமிழ்க்‌ கவிஞர்‌ இவ்வாறே பாராட்டுவார்கள்‌. 
தமிழாசிரியர்களுக்கு உள்ள பெருமை அளவு கடந்தது. இப்போது பிரத்தியட்ச 
அகத்தியராக விளங்குபவரும்‌ என்னுடைய ஆசிரியருமாகிய பிள்ளையவர்களை 


எல்லோரும்‌ தெய்வம்போலக்‌ கொண்டாடி வருகிறார்கள்‌. 


இவர்களுக்கே இவ்வளவு பெருமை இருக்கும்போது அகத்தியருக்கு எவ்வளவு பெருமை 
இருக்க வேண்டும்‌! பரஞ்சோதி முனிவரைப்‌ போல நாமும்‌ தமிழாசிரியர்களைப்‌ 
பாராட்டக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌. அகத்தியரைப்‌ போன்ற சிவபக்தியும்‌ தமிழ்த்‌ 


தலைமையும்‌ உடைய பிள்ளையவர்களிடத்தில்‌ நான்‌ மீண்டும்‌ செல்வதாக 


எண்ணியிருக்கிறேன்‌. எல்லோரும்‌ விடைதர வேண்டும்‌” என்று சொல்லி முடித்தேன்‌. 


பிரிவில்‌ வருத்தம்‌ 


முனிவர்கள்‌ கூறிய தோத்திர இன்பத்தில்‌ ஆழ்ந்திருந்த யாவரும்‌ திடீரென்று 
வருத்தத்தை அடைந்தனர்‌. நான்‌ காரையைவிட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போவேனென்பது பல 


பேருக்குத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ நானே அச்செய்தியை நேரே சொன்னபோது 


75 


அவர்களுக்கு அடக்க முடியாத துயரம்‌ பொங்கியது. சிலர்‌ கண்ணீர்‌ விட்டார்கள்‌ அந்த 
அன்பை இன்று நினைத்தாலும்‌ என்‌ உள்ளம்‌ உருகுகிறது. 


பிரசங்கம்‌ வாழ்த்தோடு நிறைவேறியது. பிறகு சம்மானங்கள்‌ பலவாறாக வந்தன. 
ஆடைகள்‌, பணம்‌ எல்லாம்‌ கிடைத்தன. இருநூறுரூபாய்‌ வரையில்‌ பணம்‌ கிடைத்தது. 
செலவுக்காக வாங்கியிருந்த சிறு கடன்களுக்குக்‌ கொடுத்ததுபோக நூற்றைம்பது 
ரூபாய்‌ மிஞ்சியது. அதைக்கொண்டு கல்யாணத்துக்கு வாங்கிய கடனில்‌ 
எஞ்சியிருந்ததைத்‌ தீர்த்துவிட்டோம்‌. 


எல்லோரிடமும்‌ விடைபெற்றுக்கொண்டேன்‌. முக்கியமானவர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ 
தனித்தனியே வந்து, “ஐயா எங்களை மறக்க வேண்டாம்‌. உங்கள்‌ குறையைத்‌ 
தீர்த்துக்கொண்டு இங்கேயே வந்திருந்து எங்கள்‌ குறையையும்‌ தீர்க்க வேண்டும்‌” 
என்று வேண்டினார்கள்‌. அவர்கள்‌ பேச்சிலேதான்‌ எத்தனை அன்பு! எத்தனை 
மென்மை! எத்தனை உருக்கம்‌! கடவுள்‌, அன்பு என்ற ஒரு குணத்தை மக்களுடைய 
மனக்குகையில்‌ வைத்திருக்கிறார்‌. அப்பெருந்தனம்‌ இல்லாவிட்டால்‌ உலகம்‌ 
நரகத்துக்குச்‌ சமானமாகிவிடும்‌. 


செங்கணத்தில்‌ நிகழ்ந்தவை 


கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌ தாமாக விடை அளிக்கவில்லை. நாங்கள்‌ வலிந்து அவரிடம்‌ 
விடைபெற்றோம்‌. விடைபெறும்போது அவர்‌, “நீங்கள்‌ பாகவதத்தைப்‌ பரிசோதித்து 
அச்சிட்டால்‌ சகாயம்‌ செய்கிறேன்‌” என்று என்னிடம்‌ சொன்னார்‌. “பார்க்கலாம்‌” என்று 


சொல்லி என்‌ தாய்‌ தந்தையருடன்‌ புறப்பட்டுச்‌ செங்கணத்துக்கு வந்து சேர்ந்தேன்‌. 


அங்கே விருத்தாசல ரெட்டியாரும்‌ அவர்‌ குமாரராகிய நல்லப்ப ரெட்டியாரும்‌ 
காரையில்‌ நிகழ்ந்தவற்றைக்‌ கேட்டு மகிழ்ந்தார்கள்‌. நான்‌ பிள்ளையவர்களிடம்‌ 
செல்வதில்‌ வேகமுள்ளவனாக இருத்தலை உணர்ந்த நல்லப்ப ரெட்டியார்‌, “நீங்கள்‌ 
மட்டும்‌ போய்‌ வாருங்கள்‌. தங்கள்‌ ஐயாவும்‌ அம்மாவும்‌ இங்கேயே இருக்கட்டும்‌” என்று 
கூறவே நான்‌ அங்ஙனமே செய்ய உடன்பட்டேன்‌. என்‌ தாயாருக்கு என்னைப்‌ 
பிரிவதில்‌ சிறிதும்‌ விருப்பமில்லை. அன்றியும்‌ அக்காலத்தில்‌ கும்பகோணத்திலும்‌ 
அதைச்‌ சார்ந்த இடங்களிலும்‌ விஷபேதி நோய்‌ பரவியிருந்தது. அச்செய்தி எங்கள்‌ 
காதுக்கு எட்டியது. இயல்பாகவே என்னை அனுப்புவதற்கு மனம்‌ இல்லாத என்‌ 


பெற்றோர்களுக்கு இச்‌ சமாசாரம்‌ துணைசெய்தது. “நீ இப்போது போக வேண்டாம்‌. 


76 


இங்கேயே தங்கி அந்த நோய்‌ அடங்கியவுடன்‌ போகலாம்‌” என்று தடுத்தார்கள்‌. எனக்கு 


மாத்திரம்‌ எவ்வாறு இருந்தாலும்‌ அப்பால்‌ ஒருநாளாவது அங்கே தாமதிக்கக்‌ கூடாது 
என்ற உறுதி ஏற்பட்டது. 


என்ன சொல்லியும்‌ கேளாமல்‌, “இவ்வளவு காலம்‌ திருவிளையாடல்‌ படித்தேன்‌. ஸ்ரீ 
மீனாட்சி சுந்தரேசர்‌ திருவருள்‌ என்னைக்‌ காப்பாற்றும்‌ என்ற தைரியம்‌ இருக்கிறது” 
என்று சொல்லிப்‌ புறப்பட்டேன்‌. ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேசர்‌ திருவருள்‌ என்று வெளிப்படச்‌ 
சொன்னாலும்‌, அந்த அருளோடு அம்மூர்த்தியின்‌ திருநாமத்தைக்கொண்ட என்‌ 
ஆசிரியரது உண்மையன்பு என்னைப்‌ பாதுகாக்குமென்ற தைரியமும்‌ என்‌ 


அந்தரங்கத்தில்‌ இருந்தது. 


திருவாவடுதுறையை அடைதல்‌ 


செங்கணத்திலிருந்து புறப்பட்டபோது என்‌ அன்னையார்‌ ஒரு மைல்‌ தூரம்‌ உடன்வந்து 
பிரிவதற்கு மனம்‌ இல்லாமல்‌ கண்ணீர்‌ வழிய, “தெய்வந்தான்‌ காப்பாற்ற வேண்டும்‌” 
என்று சொல்லி விடையளித்தார்‌. நான்‌ நேரே திருவாவடுதுறைக்கு வந்துசேர்ந்தேன்‌. 
ஆசிரியர்‌ அம்பரில்‌ புராணம்‌ அரங்கேற்றிய பின்‌ திருவாவடுதுறைக்கு வந்து விட்டார்‌. 
நான்‌ அவரைக்‌ கண்டவுடன்‌, “மறுபடியும்‌ போவதாக உத்தேசம்‌ இல்லையே? 


இங்கேயே இருக்கலாமல்லவா?” என்று கேட்டார்‌. 


நான்‌, “இங்கிருந்து பாடம்‌ கேட்பதையன்றி எனக்கு வேறு வேலை இல்லை” என்று 
சொன்னேன்‌. தாய்தந்தையர்‌ க்ஷேமம்‌ முதலியவற்றை அவர்‌ விசாரித்தார்‌. 


சுப்பிரமணிய தேசிகருடைய மொழிகள்‌ 


அப்பால்‌, “ஸந்நிதானத்தைப்‌ போய்ப்‌ பார்த்து வாரும்‌. பல மாதங்களாக நீர்‌ 
பார்க்கவில்லையே” என்று ஆசிரியர்‌ கூறவே நான்‌ மடத்திற்குச்‌ சென்று ஸ்ரீ 
சுப்பிரமணிய தேசிகரைப்‌ பார்த்தேன்‌. 


“பல மாதங்களாக உம்மைக்‌ காணவில்லையே! பிள்ளையவர்கள்‌ அடிக்கடி உம்மைப்‌ 


பற்றிப்‌ பிரஸ்தாபிப்பார்கள்‌. செளக்கியந்தானே?” என்று தேசிகர்‌ கேட்டார்‌. 


77 


நான்‌ உசிதமாக விடை கூறினேன்‌. பிறகு, “பிள்ளையவர்களுக்கு உம்மைப்போல 
ஒருவர்‌ எப்போதும்‌ அருகில்‌ இருக்க வேண்டும்‌. அவர்களுக்கு முன்புபோலத்‌ 
தேகசெளக்கியம்‌ இல்லை. பாடஞ்‌ சொல்லும்‌ விஷயத்தில்‌ அவர்களுக்கு அதிகச்‌ சிரமம்‌ 
கொடுக்கக்‌ கூடாது. அவர்களிடம்‌ கேட்க வேண்டிய பாடங்களை நீரும்‌ பிறரும்‌ கேட்டு 
வாருங்கள்‌. நூதனமாக வந்தவர்களுக்கு உம்மைப்‌ போன்ற பழைய மாணாக்கர்கள்‌ 
பாடம்‌ சொல்லலாம்‌. பிள்ளையவர்களுக்கும்‌ சிரமபரிகாரமாக இருக்கும்‌. மடத்தில்‌ 
மாணாக்கர்களுடைய கூட்டம்‌ அதிகமாக இருப்பதைக்‌ காண்பது நமக்கு எவ்வளவோ 


சந்தோஷமாக இருக்கிறது” என்று தேசிகர்‌ அன்போடு மொழிந்தார்‌. 


கம்ப ராமாயணப்‌ பாடம்‌ 


நான்‌ பணிவாக விடைபெற்றுப்‌ பிள்ளையவர்களைச்‌ சார்ந்தேன்‌. கம்பராமாயணம்‌ 
பாடம்‌ கேட்க வேண்டுமென்று எனக்கிருந்த விருப்பத்தை ஆசிரியரிடம்‌ 
புலப்படுத்தினேன்‌. குமாரசாமித்‌ தம்பிரானும்‌ சவேரிநாத பிள்ளையும்‌ வேறு சிலரும்‌ 
என்னோடு சேர்ந்து கேட்டுக்கொண்டனர்‌. ஆசிரியர்‌ எங்கள்‌ விருப்பத்திற்கு இணங்கி 
அப்பெரிய காவியத்தை முதலிலிருந்தே பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 


62. இரட்டைத்‌ தீபாவளி 


எங்கே பார்த்தாலும்‌ விஷபேதியின்‌ கொடுமை பரவியிருந்தது. திருவாவடுதுறையைச்‌ 
சுற்றிலுமுள்ள ஊர்களில்‌ அந்நோய்க்கு இரையானவர்கள்‌ பலர்‌. திருவாவடுதுறையிலும்‌ 
சிலர்‌ இறந்தனர்‌. அதுகாறும்‌ அத்தகைய நோயை அறியாத ஜனங்கள்‌, “காலம்‌ 
கெட்டுவிட்டது. கலி முற்றுகிறது. தர்மம்‌ அழிந்து வருகிறது. அதனால்தான்‌ 
இக்கொள்ளை நோய்‌ வந்திருக்கிறது” என்று சொன்னார்கள்‌. “ரெயில்‌ வந்தது. ஆசாரம்‌ 


ஒழிந்தது, அதற்குக்‌ தக்க பலன்‌ இது” என்று சிலர்‌ பேசினர்‌. 


வேதநாயகம்‌ பிள்ளை விண்ணப்பம்‌ 


அரசாங்கத்தார்‌ அந்நோய்‌ பரவாதபடி மருந்துகளை ஊர்தோறும்‌ வாங்கிக்‌ 
கொடுத்தனர்‌. மாயூரத்தில்‌ இருந்த முன்சீப்‌ வேதநாயகம்‌ பிள்ளையும்‌ தம்மாலான 
உதவியைச்‌ செய்தார்‌. அன்றியும்‌ அந்நோய்க்குரிய மருந்தை வாங்கிக்‌ கிராமந்தோறும்‌ 
கொடுக்கும்படி செய்யவேண்டுமென்ற கருத்தை அமைத்துச்‌ சில பாடல்களை இயற்றிச்‌ 
சுப்பிரமணிய தேசிகருக்கு அனுப்பினார்‌. அப்‌ பாடல்களில்‌ ஒன்று வருமாறு: 


78 


(கட்டளைக்‌ கலித்துறை) 


“இலக்கண மெய்க்கரை மாத்திரை யாமிவ்‌ வளவுமின்றி 

மலக்கண்‌ விளைபிணி யாற்பலர்‌ மாய்ந்தனர்‌ மண்டுமிந்நோய்‌ 

விலக்க வருள்புரி மும்மல நோய்கெட வித்தகனா 

நிலக்க ணுறைசுப்‌ பிரமணி யானந்த நின்மலனே.” 

[மும்மல நோய்‌ கெடும்படி ஞானாசிரியனாக உலகத்தில்‌ தங்குகின்ற சுப்பிரமணிய 
தேசிக, இலக்கணத்திற்‌ சொல்லப்படும்‌ எழுத்தாகிய மெய்க்கு அரை மாத்திரை கால 


அளவு. இப்போது அந்த அளவு கூடத்‌ தம்‌ மெய்களுக்கு இல்லாமல்‌ விஷபேதியாகிய 
மலநோயால்‌ பலர்‌ இறந்தனர்‌. இந்நோயை விலக்கத்‌ திருவருள்‌ புரிய வேண்டும்‌.] 


அவ்விண்ணப்பத்தைப்‌ பெற்ற தேசிகர்‌ பணம்‌ கொடுத்து மருந்தை ஏராளமாக வாங்கச்‌ 
செய்து கிராமந்தோறும்‌ அனுப்பிக்‌ கிராம முன்சீபுகளைக்கொண்டு விநியோகிக்கும்படி 


செய்தனர்‌. 


என்‌ தாய்‌, தந்தையர்‌ என்னைப்பற்றிக்‌ கவலையடைவார்களென்ற எண்ணத்தால்‌ நான்‌ 


செளக்கியமாக இருப்பதைக்‌ கடித மூலம்‌ அவர்களுக்கு அடிக்கடி தெரிவித்துவந்தேன்‌. 


சிறிய தகப்பனார்‌ 


சீகாழி தாலூகாவில்‌ இடமணலென்னும்‌ கிராமத்தில்‌ என்‌ சிறியதாயாராகிய மீனாட்சி 
அம்மாளின்‌ கணவர்‌ கர்ணமாக வேலை பார்த்து வந்தார்‌. அவர்‌ பெயர்‌ சுந்தரமையர்‌ 
என்பது. சாந்தமான இயல்பும்‌ சுறுசுறுப்பும்‌ உடையவர்‌ அவர்‌; சங்கீத ஞானம்‌ 
உள்ளவர்‌; சிவபக்திச்‌ செல்வர்‌. திருவாவடுதுறையில்‌ அக்காலத்தில்‌ கர்ணமாக 
இருந்தவர்‌ வேறு கிராமத்துக்குப்‌ போகவேண்டுமென்ற நோக்கத்தோடு இருந்தார்‌. என்‌ 
சிறிய தந்தையார்‌ திருவாவடுதுறைக்கு வர விரும்பினார்‌. இவ்விருவரும்‌ கலந்து பேசித்‌ 
தம்‌ இடங்களைப்‌ பரிவர்த்தனை செய்துகொண்டார்கள்‌. இந்த ஏற்பாட்டால்‌ என்‌ 
சிறியதந்தையார்‌ திருவாவடுதுறைக்குத்‌ தம்‌ குடும்பத்துடன்‌ வந்து சேர்ந்தார்‌. அதற்கு 
என்‌ முயற்சியும்‌ காரணமாக இருந்தது. 


79 


அவர்‌ திருவாவடுதுறைக்கு வந்தபோது, “இனி யாதொரு கவலையுமின்றிச்‌ சரியான 
வேளையில்‌ ஆகாரம்‌ செய்துவிட்டு இவர்களுடைய பாதுகாப்பில்‌ இருந்து வரலாம்‌” 


என்று எண்ணினேன்‌. அவர்கள்‌ வீட்டிலே போஜனம்‌ செய்துவரலானேன்‌. 


மடத்திலிருந்து அவ்வப்போது வேண்டிய பொருள்கள்‌ அவ்வீட்டிற்கு வரும்‌. அவற்றைக்‌ 
கண்டு என்‌ சிறியதாயார்‌ என்னைப்‌ பாராட்டுவார்‌. என்‌ தாயாருக்கு என்பாலுள்ள 
அன்பு அவருக்கும்‌ இருந்தது. ஒரு வித்தியாசம்‌ மாத்திரம்‌ உண்டு. என்‌ அன்னையார்‌ 
என்னைச்‌ சில சமயங்களில்‌ கடிந்துகொள்வார்‌. சிறியதாயாரிடம்‌ நான்‌ 
வெறுப்புக்குறிப்பை என்றும்‌ கண்டதில்லை. குளிர்ந்த நேரத்தில்‌ நினைத்துப்‌ 
போற்றுவதற்குரிய உத்தமர்களில்‌ அவர்‌ ஒருவர்‌. பொறுமை என்பது அவருக்கு ஓர்‌ 


ஆபரணம்‌. 


என்‌ சிறிய தந்தையாரும்‌ என்பால்‌ அன்பாகவே இருந்தார்‌. அவருண்டு; அவர்‌ 
வேலையுண்டு; புற விஷயங்களில்‌ அவர்‌ தலையிடார்‌. மடத்தின்‌ நிலங்களே உள்ள 
அந்தக்‌ கிராமத்தில்‌ அவர்‌ உத்தியோகம்‌ பார்த்தாலும்‌ வலிந்து மடத்திற்குச்‌ சென்று 
ஆதீனகர்த்தரோடு பழகிப்‌ பிரியம்‌ சம்பாதிக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபடவில்லை. இப்படி 
இருந்ததனால்‌ மடத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ அவரிடம்‌ மதிப்போடு பழகினார்கள்‌. 


கம்பராமாயணப்‌ பாடம்‌ 


எங்கள்‌ ஆசிரியர்‌ கம்பராமாயணப்‌ பாடம்‌ சொல்லி வந்தார்‌. இராமாயணத்தின்‌ 
இணையற்ற சுவையும்‌ அவருக்குத்‌ தமிழில்‌ இருந்த அன்புமே அப்பாடம்‌ 
நடைபெறுவதற்குக்‌ காரணம்‌. இல்லையெனில்‌ அந்நிலையில்‌ ஆசிரியர்‌ 
மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லவே இயலாது. அவர்‌ தேகம்‌ அவ்வளவு 
தளர்ச்சியை அடைந்திருந்தது. பித்தப்பாண்டு என்னும்‌ நோய்‌ அவரைப்‌ 
பற்றிக்கொண்டது. அவர்‌ பாதத்தைப்‌ பிடித்து வயிற்றையும்‌ வீங்கச்செய்தது. அடிக்கடி 


சோர்வும்‌ இளைப்பும்‌ உண்டாயின. 


இயல்பாகப்‌ பாடஞ்‌ சொல்லும்‌ ஊக்கம்‌ அவருக்கு அப்போது இல்லை. தினந்தோறும்‌ 
நூறு அல்லது நூற்றைம்பது செய்யுட்கள்‌ நடைபெற்றன. ஒவ்வொரு செய்யுளுக்கும்‌ 
பொருள்‌ சொல்லவில்லை. நாங்கள்‌ படித்துக்கொண்டே போவோம்‌. இடையிடையே 
நயமான பகுதிகளுக்கே குறிப்பாகப்‌ பொருள்‌ சொல்லுவார்‌. எங்களுக்குப்‌ பாடஞ்‌ 
சொல்லுவதென்பது பெயரளவில்‌ இருந்தது; ஆனால்‌ அவர்‌ அவற்றைப்‌ பூரணமாக 


அனுபவித்தார்‌. இராமாயணப்‌ பாடல்கள்‌ அவர்‌ தளர்ந்த நிலையில்‌ மருந்தாக உதவின. 


80 


இடையிடையே கம்பரது வாக்கைப்‌ பாராட்டி உருகுவார்‌. சில பாடல்களை மீண்டும்‌ 


மீண்டும்‌ பலமுறை படிக்கச்‌ சொல்வார்‌. அவற்றை விளக்கிச்‌ சொல்லி இன்ன இன்ன 
நயங்கள்‌ உள்ளனவென்று எடுத்துக்காட்டுவதைவிடப்‌ பல முறை படிக்கச்செய்து 
கேட்டு அனுபவிப்பதில்‌ அதிக இன்பம்‌ அவருக்கு இருந்தது. சில பாடல்களுக்கு அவர்‌ 
வார்த்தைகளால்‌ பொருள்‌ சொல்லவில்லை; கண்ணீர்விட்டு உருகி நின்ற அவர்‌ 
மெய்ப்பாடுகள்‌ உரை கூறின. “இனிமேல்‌ இப்படி யார்‌ பிறக்கப்‌ போகிறார்கள்‌? என்ன 
அழகு! என்ன அழகு! யோசித்துப்பாடிய பாட்டுக்களா இவை? இயற்கையாக வருகிற 


வாக்கின்‌ நயந்தான்‌ எப்படி இருக்கிறது!” என்பார்‌. கம்பர்‌ பாடலை நாமும்‌ உணர்ந்து 


இன்புறுகிறோம்‌; அவரும்‌ உணர்ந்து அனுபவித்தார்‌. ஆனால்‌ கவிஞராகிய அவர்‌ 


பெற்ற அனுபவம்‌ நமக்கு இருக்குமோ என்பது சந்தேகந்தான்‌. கவிஞன்‌ உள்ளத்தைக்‌ 
கவிஞன்‌ உணரும்முறையே வேறுபோலும்‌! 


கம்பரை ஆசிரியர்‌ பாராட்டும்போதெல்லாம்‌ நான்‌ கம்பரைக்‌ காட்டிலும்‌ ஆசிரியரைப்‌ 
பற்றியே அதிகமாக நினைப்பேன்‌. “இப்பெரிய நூலை முன்பே கேளாமற்‌ 
போனோமே!” என்ற வருத்தம்‌ உண்டாகும்‌. “இவர்களுக்கு இவ்வியாதி வந்திருக்கிறதே; 


எப்படி முடியுமோ!” என்ற பயமும்‌ என்‌ மனத்தை அலைத்து வந்தது. 


ஆசிரியர்‌ இயற்றிய நூல்கள்‌ 


இவ்வாறு நோயினால்‌ ஆசிரியர்‌ வருந்தினாலும்‌ அவருடைய கவியாற்றல்‌ 
மெலிவுறவில்லை. திருவிடைமருதூர்‌ ஸ்தல விஷயமாக ஒரு திரிபந்தாதியை அவர்‌ 
இயற்றத்‌ தொடங்கினார்‌. ஆதீனத்தார்‌ விரும்பியபடி ஸ்ரீ சிவஞான யோகிகள்‌ 
சரித்திரத்தை விரிவாகச்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. இவ்விரண்டு நூல்களில்‌ திரிபந்தாதி 
மாத்திரம்‌ பூர்த்தியாயிற்று. சிவஞான யோகிகளிடத்தில்‌ அவருக்கு அளவற்ற அன்பு 
இருந்தது. அதனால்‌ அவர்‌ சரித்திரத்தை ஒரு காவியம்போல அமைக்க எண்ணி நாடு, 
நகரச்‌ சிறப்புக்களைப்‌ பாடத்தொடங்கினார்‌, திருவாவடுதுறையின்‌ பெருமைகளையும்‌ 
ஆதீன குருபரம்பரையின்‌ சிறப்பையும்‌ நன்றாகப்‌ பாடவேண்டுமென்பது அவர்‌ அவா. 
இவ்வளவு பெரிய அஸ்திவாரத்தோடு ஆரம்பித்த அது நிறைவேறாமற்போயிற்று. 


ஆசிரியர்‌ நோயால்‌ துன்புறுவதை அறிந்த சுப்பிரமணிய தேசிகர்‌ அவரைத்‌ 
திருவிடைமருதூருக்குத்‌ தக்க செளகரியங்களுடன்‌ அனுப்பி அங்கே உள்ள 
கட்டளைமடத்தில்‌ இருந்துவரச்‌ செய்தனர்‌. திருவிடைமருதூர்‌ அரண்மனை 


81 


வைத்தியராக இருந்த சேஷாசல நாயுடு என்பவர்‌ அவருக்கு மருந்து கொடுத்துவந்தார்‌. 
ஆலயத்திற்‌ பீடா பரிகாரமாக அருச்சனை முதலியன நடந்தன. 


நானும்‌ வேறு மாணாக்கர்களும்‌ திருவாவடுதுறையிலே இருந்தோம்‌. ஒருநாள்‌ விட்டு 
ஒருநாள்‌ நாங்கள்‌ திருவிடைமருதூருக்குப்‌ போய்‌ ஆசிரியரைப்‌ பார்த்துவந்து 
சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ அவரது நிலைமையைத்‌ தெரிவிப்போம்‌. 


சங்கீத ஒளஷதம்‌ 


நான்‌ அவ்வாறு சென்ற காலங்களில்‌ இரவு நேரங்களில்‌, அவருக்குத்‌ தூக்கம்‌ 
வாராமையால்‌ அவர்‌ விருப்பத்தின்படி தமிழ்க்‌ கீர்த்தனங்களைப்‌ பாடுவேன்‌. 
சங்கீதத்தில்‌ சிறிதும்‌ பயிற்சியில்லாத ஆசிரியர்‌ எல்லாம்‌ தளர்ந்திருந்த அந்த நிலையில்‌ 
அக்கீர்த்தனங்களில்‌ மனம்‌ ஒன்றித்‌ தம்‌ நோயை மறந்தார்‌. அவரை அறியாமலே 
சங்கீதமும்‌ கீர்த்தனங்களின்‌ எளியநடையும்‌ அவர்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்தன. முக்கியமாக 
நந்தனார்‌ சரித்திரக்‌ கீர்த்தனைகளைக்‌ கேட்கும்போது அவர்‌ அடைந்த ஆறுதல்‌ 
மிகுதியாக இருந்தது. 


மணிமந்திர ஒளஷதங்களால்‌ எவ்வளவோ முயன்றும்‌ ஆசிரியரது நோய்‌ 
குறையவில்லை. அப்பால்‌ திருவாவடுதுறைக்கே வந்துவிடும்படி சுப்பிரமணிய தேசிகர்‌ 
சொல்லியனுப்ப அவர்‌ அங்ஙனமே வந்து சேர்ந்தார்‌. அங்கும்‌ உசிதமான அளவில்‌ 
சிகித்ஸை நடைபெற்றுவந்தது. மடத்திற்கு வருபவர்கள்‌, பிள்ளையவர்களைத்‌ 


தவறாமல்‌ வந்து பார்த்து அவரது அசெளக்கியத்தை அறிந்து வருந்தினார்கள்‌. 


ஐப்பசி மாதத்தில்‌ தீபாவளிக்குத்‌ தம்முடைய குமாரர்‌ வேண்டுகோளுக்கு இசைந்து 
ஆசிரியர்‌ மாயூரம்‌ சென்றார்‌. செல்லும்போது அவருடன்‌ சில மாணாக்கர்கள்‌ 
போனார்கள்‌. ஆசிரியருக்கும்‌ அவருடன்‌ சென்றவர்களுக்கும்‌ தீபாவளியில்‌ 
அணிந்துகொள்ளும்படி புதிய வஸ்திரங்களைச்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ அனுப்பினார்‌. 


தீபாவளிக்‌ குறை 


நான்‌ திருவாவடுதுறையிலே தங்கியிருந்தேன்‌. என்‌ சிறியதந்தையாரோடு தீபாவளி 
ஸ்நானம்‌ செய்தேன்‌. மடத்தில்‌ உள்ளவர்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ ஆதீனகர்த்தர்‌ 
தீபாவளி ஆடைகள்‌ வழங்கினார்‌. என்ன காரணத்தாலோ எனக்குக்‌ கிடைக்கவில்லை. 
துலாமாதம்‌ ஆனவுடன்‌ ஆசிரியரை அழைத்து வரவேண்டுமென்று சுப்பிரமணிய 


தேசிகர்‌ என்னை மாயூரத்திற்கு அனுப்பினார்‌. நான்‌ போய்ப்‌ பிள்ளையவர்களைக்‌ 


82 


கண்டதும்‌, அவர்‌ முதலில்‌ என்னை, “தீபாவளிக்கு உமக்கு மடத்திலிருந்து வேஷ்டி 
கிடைக்கவில்லையாமே?” என்று கேட்டார்‌. அந்த விஷயத்தை அவர்‌ எப்படியோ 
தெரிந்துகொண்டிருந்தார்‌. அதனால்‌ எனக்கு விசேஷ வருத்தம்‌ ஒன்றும்‌ 
இராவிட்டாலும்‌ அவருக்கு மாத்திரம்‌ அது பற்றிய உறுத்தல்‌ மனத்தில்‌ இருந்தே வந்தது. 
“மடத்தில்‌ படிக்கும்‌ பிள்ளைகள்‌ எல்லோருக்கும்‌ வஸ்திரம்‌ வழங்கும்போது உம்மை 
மட்டும்‌ மறப்பதற்கு நியாயம்‌ இல்லையே! உம்மிடம்‌ ஸந்நிதானத்திற்கு எவ்வளவோ 


பிரியம்‌ இருக்கிறதே. கவனிக்க வேண்டாமா?” என்று அவர்‌ சொன்னார்‌. 


“பெருங்கூட்டத்தில்‌ மறந்து போயிருக்கலாம்‌; அல்லது கொடுத்ததாக எண்ணி 
இருக்கலாம்‌. இதற்கு வேறுவிதமான காரணம்‌ இராது” என்று நான்‌ சமாதானம்‌ 


சொன்னேன்‌. 


“சமாதானம்‌ வேண்டாம்‌. உண்மையான அன்பை வெளிப்படுத்தும்‌ சந்தர்ப்பங்கள்‌ 
மனிதர்களுக்கு அடிக்கடி நேருவதில்லை. அப்படி நேரிடும்போது அதை 
வெளியிடாவிட்டால்‌ அன்பு இருப்பதாகச்‌ சொல்லிக்கொள்ளுவதில்‌ பயன்‌ ஒன்றும்‌ 
இல்லை. பணக்காரர்களுக்கு அலக்ஷியமாகப்படும்‌ ஒரு சிறுவிஷயம்‌ உண்மை அன்பை 


எதிர்பார்ப்பவர்களுக்கு மிக்கமனக்குறையை உண்டாக்கிவிடும்‌” என்றார்‌. 


ஆசிரியருக்கு அவ்விஷயத்தில்‌ எவ்வளவு வருத்தம்‌ இருந்ததென்பதை அவர்‌ 
வார்த்தைகள்‌ புலப்படுத்தின. அதற்கு மூலகாரணம்‌ என்பால்‌ அவருக்கு இயல்பாக 
உள்ள பேரன்பே. அச்சமயத்தில்‌ நான்‌ சொல்லும்‌ சமாதானமெல்லாம்‌ அவருடைய 


சினத்தை அதிகமாக்குமென்று உணர்ந்து பேசாமல்‌ இருந்துவிட்டேன்‌. 


மற்றொரு தீபாவளி 


ஆசிரியர்‌ அதோடு நிற்கவில்லை. அருகில்‌ இருந்த ஒருவரை அழைத்து அவர்‌ கையில்‌ 
பணத்தை அளித்துக்‌ கடைக்குச்‌ சென்று ஒரு புதிய பத்தாறு வஸ்திரம்‌ வாங்கிவரச்‌ 
செய்து தாமே அதற்கு மஞ்சள்‌ தடவி என்‌ கையிலே கொடுத்து, “இதைக்‌ 
கட்டிக்கொள்ளும்‌” என்று அன்புடன்‌ கூறினார்‌. நான்‌ அவ்வாறே அதைத்‌ 
தரித்துக்கொண்டேன்‌. தீபாவளி எனக்கு இரண்டு தடவை ஏற்பட்டது. 
திருவாவடுதுறையில்‌ எல்லாரோடும்‌ ஸ்நானம்செய்து யாவருக்கும்‌ பொதுவான 
தீபாவளியைக்‌ கொண்டாடினேன்‌. அன்று மாயூரத்தில்‌ ஆசிரியர்‌ முன்னிலையில்‌ அவர்‌ 


83 


அன்புப்பார்வையில்‌ மூழ்கி அவர்தம்‌ அருமைக்‌ கையால்‌ அளித்த வஸ்திரத்தைத்‌ தரித்து 
ஒரு தீபாவளியைக்‌ கொண்டாடினேன்‌. அன்று எனக்கிருந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. 


என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு, “இப்போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது!” என்று 


சொல்லி ஒரு பெருமூச்சுவிட்டார்‌. அப்போது நெடுநாளாக இருந்த குறை ஒன்று நீங்கப்‌ 
பெற்றவரைப்‌ போலவே அவர்‌ தோன்றினார்‌. 


நான்‌ வந்த காரியத்தை மெல்ல அவரிடம்‌ சொன்னேன்‌. “இன்னும்‌ சில தினங்கள்‌ 
இங்கே இருந்துவிட்டுப்‌ போகலாம்‌ நீரும்‌ இரும்‌” என்று அவர்‌ சொல்லவே, அங்ஙனமே 
சில தினங்கள்‌ மாயூரத்தில்‌ தங்கியிருந்தேன்‌. 


இராமாயணப்‌ புஸ்தகங்கள்‌ 


ஒருநாள்‌ மாயூரம்‌ கடைவீதியில்‌ ஓரிடத்தில்‌ இராமாயணம்‌ ஏழுகாண்டங்களும்‌ ஒருவன்‌ 
விற்றுக்கொண்டிருந்தான்‌. இராமாயண பாடம்‌ நடைபெற்று வந்த சமயமாதலாலும்‌ 
நெடுநாட்களாக இரவல்‌ புஸ்தகத்தைப்‌ படித்து வந்தமையாலும்‌ அவற்றைக்‌ 
கண்டவுடனே வாங்கிவிட வேண்டுமென்ற ஆவல்‌ உண்டாயிற்று. அந்த ஆவலைப்‌ 
பூர்த்தி செய்துகொள்ள என்னிடம்‌ பணம்‌ இல்லை. விலையை விசாரித்தேன்‌. “ஏழு 
ரூபாயில்‌ ஒரு பைசா கூடக்‌ குறையாது” என்று கடைக்காரன்‌ சொன்னான்‌. 
எப்படியாவது அப்புஸ்தகங்களை வாங்கிவிட வேண்டுமென்ற ஆசை வளர்ந்தது. ஒரு 
வழியும்‌ தோற்றவில்லை. 


பிறகு அங்கிருந்து நேரே திருவாவடுதுறைக்கு ஓட்டமும்‌ நடையுமாகச்‌ சென்று என்‌ 
சிறியதகப்பனாரிடம்‌ விஷயத்தைச்‌ சொல்லிப்‌ பணம்‌ கேட்டேன்‌. அப்பொழுதுதான்‌ 
சம்பளம்‌ அவருக்கு வந்திருந்தது. சம்பளமே ஏழு ரூபாய்தான்‌: அவர்‌ சிறிதும்‌ தடை 
சொல்லாமல்‌ என்‌ கையில்‌ அதைக்‌ கொடுக்கவே மீண்டும்‌ மாயூரத்திற்கு வந்து 


கடைக்காரனிடம்‌ போய்க்‌ கம்பராமாயணம்‌ ஆறு காண்டங்களையும்‌ உத்தர 
காண்டத்தையும்‌ பெற்றுக்கொண்டேன்‌. திருவாவடுதுறைக்குப்‌ போய்‌ வந்ததனால்‌ 
உண்டான இளைப்பு அப்புஸ்தகங்களைப்‌ பெற்ற சந்தோஷத்தில்‌ மறைந்துவிட்டது. 


புஸ்தகங்களைக்‌ கைக்கொண்டு முகமலர்ச்சியோடு ஆசிரியரை அணுகி அவற்றை 
அவரிடம்‌ அளித்தேன்‌. 


“என்ன புஸ்தகங்கள்‌?” 


84 


“கம்பராமாயணம்‌. அவ்விடத்துக்‌ கையால்‌ பெற்றுக்கொள்ளும்‌ பொருட்டு விலைக்கு 


வாங்கினேன்‌.” 


“விலை என்ன?” 


“ஏழு ரூபாய்‌.” 


“பணம்‌ ஏது?” 


நான்‌ திருவாவடுதுறைக்கு நடந்துசென்று பணம்‌ வாங்கிவந்ததைச்‌ சொன்னேன்‌. 


அதைக்‌ கேட்டவுடன்‌, “அடடா! இதற்காக இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா? 


என்னிடந்தான்‌ புஸ்தகங்கள்‌ இருக்கின்றனவே! அவற்றை எடுத்துக்கொள்ளலாமே? 


என்னிடம்‌ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்‌ கூடாதா? சரி, வாங்கியாய்விட்டது. 


நன்றாகப்‌ படித்துப்‌ புகழுடைய வேண்டும்‌” என்று சொல்லி அவற்றை என்‌ கையில்‌ 
அளித்தார்‌. 


அவற்றைப்‌ பெற்றுக்‌ கண்களில்‌ ஒற்றிக்கொண்டேன்‌. சில பாடல்களைப்‌ பாடமும்‌ 
கேட்டேன்‌. எப்பொழுதும்‌ போன்ற நிலையில்‌ ஆசிரியர்‌ இருந்திருப்பின்‌ அப்போது 


இரண்டு காண்டங்களை நான்‌ பாடம்‌ கேட்டிருப்பேன்‌. அவர்‌ தளர்ச்சியை அறிந்து 


நான்‌ வருந்தினேன்‌. என்‌ உள்ளத்துள்ளே ஒருவகையான பயம்‌ குமுறிக்கொண்டே 


இருந்தது. 


சில தினங்களுக்குப்‌ பின்‌ மேனாப்பல்லக்கில்‌ ஆசிரியர்‌ திருவாவடுதுறைக்கு வந்தார்‌. 
அவருடன்‌ இருந்த மற்ற மாணாக்கர்களும்‌ நானும்‌ அவரைத்‌ தொடர்ந்து வந்து 
சேர்ந்தோம்‌. 


85 


63. ‘சிவலோகம்‌ திறந்தது” 


யுவ வருஷம்‌ கார்த்திகை மாத ஆரம்பத்தில்‌ (நவம்பர்‌ 1875) என்‌ ஆசிரியர்‌ 
திருவாவடுதுறைக்கு வந்து சேர்ந்தார்‌. கம்பராமாயணத்தில்‌ அயோத்தியா காண்டம்‌ 
பாடம்‌ நடைபெற்றது. அவருடைய அசெளக்கியத்தால்‌ ஒரு நாளைக்கு முப்பது 
பாடல்களே பாடங்‌ கேட்க இயன்றது. தக்க வைத்தியர்கள்‌ கவனித்து வந்தனர்‌. 
சுப்பிரமணிய தேசிகர்‌ அடிக்கடி ஆசிரியருக்கு வேண்டிய செளகரியங்களை 
அமைக்கும்படி சொல்லி வந்தார்‌. வைத்தியர்கள்‌ செய்த பரிகாரம்‌ தேசிகர்‌ 
முதலியோருடைய அன்பை வெளிப்படுத்தியதேயன்றி நோயைப்‌ போக்குவதற்கு 
உபயோகப்படவில்லை. காலபலம்‌ கை கூடவில்லை. குமாரசாமித்‌ தம்பிரான்‌ அவர்‌ 


செய்யும்‌ பூஜையைத்‌ தாமே செய்து பிரசாதம்‌ அளித்து வந்தார்‌. 


ஆசிரியரது உடல்‌ தளர்ந்தாலும்‌ அவருடைய குணச்சிறப்பு வேறுபடவில்லை. 
அத்தளர்ச்சியில்‌ அவரது அறிவும்‌ அன்பும்‌ மரியாதையும்‌ பெருந்தன்மையும்‌ சிறப்பாகப்‌ 


புலப்பட்டன. 


நோயின்‌ கடுமை 


அப்பாழும்‌ நோய்‌ ஆசிரியர்‌ உடம்பில்‌ உள்ள பலத்தை வரவரக்‌ குறைத்துவந்தது; 


தளர்ச்சியையும்‌ அதிகப்படுத்தியது. பாடஞ்‌ சொல்வது நின்றது. படுத்த 
படுக்கையாகவே இருக்கத்‌ தொடங்கினார்‌. அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை 
இடைவிடாது உடனிருந்து சவேரிநாத பிள்ளை செய்துவந்தார்‌. நானும்‌ என்னால்‌ 
இயன்றவற்றைச்‌ செய்துவந்தேன்‌. 


சிறியதாயார்‌ செய்த உதவி 


என்‌ சிறியதாயார்‌ மிக நன்றாகச்‌ சமையல்‌ செய்வார்‌. அவர்‌ செய்தளிக்கும்‌ 
உணவுவகைகளின்‌ ருசிகண்ட நான்‌ ஆசிரியருக்கு விருப்பமான வியஞ்சனங்களைச்‌ 
செய்வித்துக்கொண்டு சென்று அவருக்கு அளிப்பேன்‌. அவரோடு பழகியதனால்‌ 
அவருக்கு இன்ன இன்ன வியஞ்சனங்களில்‌ பிரியம்‌ உள்ளதென்பதை நான்‌ 
அறிந்திருந்தேன்‌. என்‌ வேண்டுகோளுக்கிணங்கி என்‌ சிறியதாயார்‌ நான்‌ 
வேண்டியவற்றை அன்புடன்‌ செய்துதருவார்‌. ஆசிரியர்‌ அவற்றை உண்டு மிக்க 
திருப்தியை அடைவார்‌. அவர்‌ உண்டு மகிழ்வதை அறிந்து நானும்‌ ஆறுதல்‌ பெறுவேன்‌. 


86 


ஆசிரியர்‌ பெரிய பிரயாணத்திற்கு சித்தமாகிறாரென்ற குறிப்பு யாவருக்கும்‌ 
தெரிந்துவிட்டது. அவருடைய குமாரரும்‌ மனைவியாரும்‌ மாயூரத்திலிருந்து 
திருவாவடுதுறைக்கு வந்தனர்‌. 


தாய்‌ தந்தையார்‌ வரவு 


அக்காலத்தில்‌ என்‌ தாய்‌, தந்தையார்‌ கொள்ளிடத்திற்கு வடகரையிலுள்ள வேப்பூரில்‌ 
இருந்து வந்தனர்‌. உடையார்பாளையம்‌ ஜமீன்தாரின்‌ மைத்துனரும்‌ கல்லையென்னும்‌ 
ஊரில்‌ இருந்தவருமான முத்துசாமி நயினார்‌ என்பவர்‌ என்‌ தகப்பனாரை ஆதரித்து 
வந்தார்‌. பிள்ளையவர்களின்‌ தேக அசெளக்கியத்தை நான்‌ என்‌ தந்தையாருக்கு ஒரு 
கடிதமூலம்‌ தெரிவித்தேன்‌. அதைக்‌ கண்டவுடன்‌ அவர்‌ என்‌ அன்னையாரையும்‌ 
அழைத்துக்கொண்டு திருவாவடுதுறை வந்து என்‌ சிறியதாயார்‌ வீட்டில்‌ ஜாகை 
வைத்துக்கொண்டு தங்கியிருந்தனர்‌. 


சுப்பிரமணிய தேசிகர்‌ என்பால்‌ வைத்துள்ள அன்பினால்‌ நான்‌ எந்தப்‌ பொருளை எந்தச்‌ 
சமயம்‌ கேட்டாலும்‌ மடத்து அதிகாரிகள்‌ வழங்கி வந்தனர்‌. அதனால்‌ என்‌ தாய்‌ 
தந்தையருக்கு வேண்டியவை யாதொரு சிரமுமில்லாமல்‌ கிடைத்தன. 


பொன்மொழிகள்‌ 


ஆசிரியர்‌ பாடஞ்‌ சொல்வதை நிறுத்திவிட்டாலும்‌ நாங்கள்‌ ஏதேனும்‌ சந்தேகம்‌ 
கேட்கும்போது அதை விளக்குவார்‌. அவருக்குப்‌ பிரியமான நூல்களைப்‌ 
படிக்கச்சொல்லிக்‌ கேட்டுவந்தார்‌. நானே படித்து வந்தேன்‌. 


ஆசிரியர்‌ படுக்கையிற்‌ படுத்துக்கொண்டிருப்பார்‌. அவரருகில்‌ அமர்ந்து சவேரிநாத 
பிள்ளை கால்‌ கைகளைத்‌ தடவிக்கொடுத்துக்கொண்டே இருப்பார்‌. நான்‌ அருகில்‌ 
உட்கார்ந்து தேவாரத்தையோ திருவாசகத்தையோ ஆசிரியர்‌ காதில்படும்படி 
படிப்பேன்‌. வேறு மாணாக்கர்களும்‌ ஆசிரியரைப்‌ பார்க்க வரும்‌ அன்பர்களும்‌ 


சுற்றிலும்‌ இருப்பார்கள்‌. எல்லோருடைய கண்களும்‌ ஆழ்ந்த பயத்தை வெளிப்படுத்தும்‌. 


தேவாரம்‌ படித்து வரும்போதே இடையே எனக்கு ஒரு சந்தேகம்‌ உண்டாகும்‌; அதை 
ஆசிரியரிடம்‌ கேட்பேன்‌. அவர்‌ சில வார்த்தைகளால்‌ விளக்குவார்‌. இடையிடையே 


நிறுத்தி நிறுத்திச்‌ சொல்லி விளக்குவார்‌. தேவாரத்திலும்‌ திருவாசகத்திலும்‌ 


87 


நெடுங்காலமாக ஆராய்ச்சி செய்தவராதலின்‌ நான்‌ சந்தேகம்‌ கேட்கும்போது அவர்‌ 
கூறும்‌ விடை பெரிய புதையலைப்‌ போலத்‌ தோற்றும்‌. விஷயத்தின்‌ பெருமை மாத்திரம்‌ 
அதற்குக்‌ காரணமன்று. எல்லாம்‌ ஒடுங்கிய நிலையிலும்‌ தமிழுணர்வு ஒடுங்காமல்‌ 
ஆசிரியர்‌ சொல்வனவாதலின்‌ அவை அதிக மதிப்புடையனவாயின. “ஆசிரியர்‌ 
கடைசிக்காலத்தில்‌ சொல்லும்‌ வார்த்தைகள்‌ இவை” என்ற ஞாபகம்‌ உள்ளே 
இருந்தமையால்‌ அவர்‌ சொல்லும்‌ ஒவ்வொன்றையும்‌ கருத்தூன்றிக்‌ கவனித்துக்‌ 
கேட்டேன்‌. அப்படிக்‌ கேட்கும்‌ ஒவ்வொரு சமயத்திலும்‌ எதிர்கால ஞாபகம்வந்து 
துன்புறுத்தும்‌. “இத்தகைய பொன்மொழிகளைக்‌ கேட்க முடியாமற்போகும்‌ காலம்‌ 
சமீபித்துவிட்டதே.” என்ற எண்ணத்தை எவ்வளவு முயன்றும்‌ மாற்ற முடியவில்லை. 


'நுந்து கன்று” 


மார்கழி பிறந்தது; அது போய்த்‌ தையும்‌ பிறந்தது; ஒரு வழியும்‌ பிறக்கவில்லை. 
ஆசிரியர்‌ நிலை வரவர அதிகமான பயத்திற்குக்‌ காரணமாயிற்று. தேவாரத்தில்‌ அவர்‌ 
அப்போது விளக்கிய விஷயங்கள்‌ சில. 


ஒருநாள்‌ திருவாசகம்‌ வாசித்துவந்தேன்‌. இலக்கியச்‌ சுவையோடு, சிவபெருமான்‌ 
திருவருட்‌ பெருமையை எடுத்துரைத்துக்‌ கேட்போரை உருகச்செய்யும்‌ பத்திச்சுவையும்‌ 
நிரம்பியுள்ள அதனை ஆசிரியர்‌ கேட்டுவரும்போது இடையே கண்ணீர்விடுவார்‌. 
அந்தத்‌ தெய்விகநூற்‌ செய்யுட்கள்‌ அவர்‌ உள்ளத்தை உருக்கினவென்பதை நாங்கள்‌ 
அறிந்துகொண்டோம்‌. சிவபெருமான்‌ திருவடியை எப்பொழுதும்‌ மறவாத 
உள்ளத்தினராக இருந்தாலும்‌ அந்நினைவு மற்றச்‌ சமயங்களில்‌ மற்ற 
நினைவுகளுக்கிடையே தலைமைபெற்று நின்றது. அப்பொழுதோ அந்நினைவையன்றி 
வேறொன்றும்‌ அவர்‌ உள்ளத்தில்‌ இடம்பெறவில்லை. 


திருவாசகத்தில்‌ திருக்கோத்தும்பியென்னும்‌ பகுதியைப்‌ படித்தேன்‌. 


“நோயுற்று மூத்துநா னுந்துகன்றா யிங்கிருந்து 
நாயுற்ற செல்வ நயந்தறியா வண்ணமெல்லாம்‌ 
தாயுற்று வந்தென்னை யாண்டுகொண்ட தன்கருணைத்‌ 


தேயுற்ற செல்வற்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ” 


88 


என்ற செய்யுளை வாசித்தேன்‌, 'நுந்து கன்றாய்‌' என்பதற்குப்‌ பொருள்‌ விளங்கவில்லை. 


சந்தேகம்‌ கேட்கும்‌ பொருட்டுத்‌ தலை நிமிர்ந்து ஆசிரியரைப்‌ பார்த்தேன்‌. அவர்‌ 


கண்களில்‌ தாரை தாரையாகக்‌ கண்ணீர்‌ வழிந்துகொண்டிருந்தது. “நுந்து கன்றாய்‌ 
என்பதற்கு அர்த்தம்‌ என்ன?” என்று கேட்டேன்‌. அவரால்‌ பேச முடியவில்லை. நாக்குக்‌ 
குழறியது; தொண்டை அடைத்தது. “வெறுத்துச்‌ செலுத்தப்பட்ட கன்றைப்போல” 
என்று அந்தக்‌ கு றலோடே சொன்னார்‌. அந்த நிலையில்‌ அவரைப்‌ பார்க்கும்போது 
எனக்கும்‌ கண்ணீர்‌ பெருகியது. தளர்ச்சியால்‌ பேச முடியாமல்‌ இருந்த ஆசிரியர்‌ அந்தப்‌ 
பாட்டில்‌ உருகிப்போய்‌ அவசமுற்றிருந்தார்‌. 


“நோயுற்று மூத்துநா னுந்துகன்றா யிங்கிருந்து" 
என்ற அடி அவர்‌ உள்ளத்தைப்‌ பிணித்து அன்புணர்ச்சியை எழுப்பிவிட்டது. 
மாணிக்கவாசகரது அவ்வாக்கு என்‌ ஆசிரியருடைய நிலைக்கு மிகவும்‌ பொருத்தமாக 


இருந்தது. நோயுற்று மூத்துநின்ற அவருடைய உள்ளக்கருத்தை அந்தச்செய்யுள்‌ 
தெரிவித்தமையால்‌ அவர்‌ உருகிப்‌ போனார்‌. 


“தாயுற்று வந்தென்னை யாண்டுகொண்ட தன்கருணைத்‌ 


தேயுற்ற செல்வற்கே சென்றூதாய்‌ கோத்தும்பீ” 


என்ற அடிகளில்‌ மாணிக்கவாசகர்‌ சிவபெருமான்‌ தமக்கு அருளிய பெருங்கருணைத்‌ 
திறத்தைப்‌ பாராட்டுகிறார்‌. அவரை ஆண்டுகொண்டவண்ணம்‌ தம்மையும்‌ 
ஆண்டுகொள்வாரோ என்ற ஏக்கமும்‌ ஆசிரியர்‌ உள்ளத்தே எழுந்ததுபோலும்‌! அவர்‌ 
அப்பொழுது இவ்வுலகில்‌ இருந்தாலும்‌ இந்நினைவுகள்‌ எல்லாம்‌ சேர்ந்து அதனை 
மறக்கச்‌ செய்துவிட்டன. “இவர்‌ இப்போது நம்மோடு பேசவில்லை. ஆண்டவனோடு 
பேசுகிறார்‌. இவர்‌ தம்‌ உள்ளமாகிய கோத்தும்பியை மாணிக்கவாசகரைப்‌ போலச்‌ 


சிவபெருமான்‌ திருவடி மலரில்‌ ஊதும்படி விட்டிருக்கிறார்‌” என்ற உண்மையை 


அப்போது தெளிவாக நான்‌ அறிந்துகொள்ளவில்லை. சிலநேரம்‌ மெளனம்‌ நிலவியது. 
அவர்‌ திருவாசகத்தில்‌ ஒன்றி உருகினார்‌: நான்‌ அவர்‌ நிலைகண்டு உருகினேன்‌. பின்பு 
மீண்டும்‌ தொடர்ந்து படிக்கலானேன்‌. 


தேசிகர்‌ விசாரித்தல்‌ 


திருவாவடுதுறை ஆதீன ஸ்தாபகராகிய ஸ்ரீ நமசிவாய மூர்த்தியின்‌ குருபூஜை தை 
மாதத்தில்‌ வந்தது. ஆலயத்தில்‌ உத்ஸவமும்‌ ஆரம்பமாயிற்று. மடத்திலும்‌ ஆலயத்திலும்‌ 


89 


சேர்ந்தாற்போல்‌ ஒரே காலத்தில்‌ உத்ஸவங்கள்‌ நடந்தன. வழக்கம்போல 
வெளியூர்களிலிருந்து பலர்‌ வந்திருந்தார்கள்‌. தம்பிரான்களும்‌ வித்துவான்களும்‌ 
பிரபுக்களும்‌ கூடியிருந்தனர்‌. வந்தவர்களிற்‌ பெரும்பாலோர்‌ பிள்ளையவர்கள்‌ 
நிலையை அறிந்து சிந்தைகலங்கித்‌ தியங்கினர்‌. எல்லோரும்‌ அவருடைய 
குணநலங்களை நினைந்து உருகினர்‌. “இனி இவருக்குப்‌ பின்‌ இவரைப்போல்‌ யாரைப்‌ 


பார்க்கப்‌ போகிறோம்‌?” என்ற கருத்தே எல்லோருக்கும்‌ உண்டாயிற்று. 


சுப்பிரமணிய தேசிகர்‌ குருபூஜை நிகழ்ச்சிகளில்‌ ஈடுபட்டிருந்தாலும்‌ அவருக்கு அமைதி 
இல்லை. அடிக்கடி பிள்ளையவர்களது தேக நிலையை விசாரித்துக்கொண்டே 
இருந்தார்‌. “இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஏதாவது ஆகாரம்‌ சென்றதா? ஞாபகம்‌ 
இருக்கிறதா? பேசுகிறார்களா? பேசினால்‌ தெரிந்துகொள்ளுகிறார்களா?” என்பன 
போன்ற கேள்விகளைக்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டார்‌. தை மாதம்‌ 20-ஆம்‌ தேதி (31-1- 
1876) அன்று ஆசிரியருக்குத்‌ தேகத்தளர்ச்சி அதிகமாயிற்று. நானும்‌ சவேரிநாத 
பிள்ளையும்‌ ஒன்றும்‌ தோன்றாமல்‌ சிறிதுசிறிதாகப்‌ பால்‌ கொடுத்துவந்தோம்‌. இரவில்‌ 
கோயிலிலிருந்து ஸ்ரீ கோமுத்தீசுவரர்‌ எழுந்தருளினார்‌. நான்‌ சுவாமி தரிசனம்‌ செய்யப்‌ 
போனபோது கோபுரவாயிலில்‌ சுவாமியுடன்‌ வந்த சுப்பிரமணிய தேசிகர்‌ 
பிள்ளையவர்கள்‌ நிலையைப்‌ பற்றி விசாரித்தார்‌; எனக்கு ஒன்றும்‌ சொல்லத்‌ 
தோன்றவில்லை. துக்கம்‌ பொங்கிவந்தது. “இப்போது அவர்களால்‌ பேச முடியவில்லை; 
நாம்‌ ஏதாவது சொன்னால்‌ தெரிந்துகொள்ளுகிறார்கள்‌. சிறிது சிறிதாகப்‌ பாலைக்‌ 
கொடுத்துவருகிறோம்‌” என்று தடுமாறிக்கொண்டே சொன்னேன்‌. அவர்‌ கேட்டுச்‌ சிறிது 
மயங்கி நின்றார்‌. “இந்த நிலையிலாவது பிள்ளையவர்கள்‌ 
ஜீவித்திருக்கிறார்களென்றால்‌ ஆதீனத்திற்கு மிகவும்‌ கெளரவமாக இருக்கும்‌ ஸ்ரீ 
கோமுத்தீசர்‌ திருவருள்‌ என்ன செய்கின்றதோ!” என்று வருந்திவிட்டு, “போய்க்‌ 
கவனித்துக்கொள்ளும்‌” என்று விடைகொடுத்தனுப்பினார்‌. நான்‌ பிள்ளையவர்களிடம்‌ 


சென்றேன்‌. 


மறைவு 


அடிக்கடி ஆசிரியருக்கு ஞாபகம்‌ தவறியது. நள்ளிரவுக்குமேல்‌ நெடுநேரம்‌ பிரக்ஞை 
இழந்திருந்தார்‌. பிறகு விழித்துப்‌ பார்த்து ஏதோ சொல்ல வாயெடுத்தார்‌. அக்குறிப்பு, 
திருவாசகமென்று சொன்னதாகப்‌ புலப்படுத்தியது. நான்‌ திருவாசகத்தை எடுத்து 
அடைக்கலப்பத்தை வாசித்து வந்தேன்‌. சிவபெருமான்‌ திருவடியில்‌ அடைக்கலம்‌ 
புகுவதற்கு என்‌ ஆசிரியர்‌ தகுதியுடையவரே. அவர்‌ கண்ணை மூடிக்கொண்டே 


90 


இருந்தார்‌. திருவாசகச்‌ செய்யுள்‌ அவர்‌ காதின்வழியே உள்ளத்துள்‌ புகுந்து இன்பத்தை 
விளைவித்திருக்க வேண்டும்‌. அந்த இன்பம்‌ அவர்‌ முகத்தில்‌ ஒரு மலர்ச்சியை 


உண்டாக்கியது. 


அவர்‌ நெற்றியில்‌ விபூதியை நிறைய ஒருவர்‌ இட்டனர்‌. சவேரிநாத பிள்ளை அவரைத்‌ 
தமது மார்பில்‌ சார்த்திக்கொண்டார்‌. அடைக்கலப்பத்தை வாசித்துக்கொண்டிருந்தேன்‌. 
திடீரென்று அவரது தேகத்தில்‌ உள்ளங்கால்‌ முதல்‌ உச்சி வரையில்‌ ஒரு துடிப்பு 
உண்டாயிற்று. மூடியிருந்த கண்களில்‌ வலக்கண்‌ திறந்தது. அவ்வளவுதான்‌. 
சிவலோகத்தில்‌ அதே சமயத்தில்‌ அந்த நல்லுயிர்‌ புகுவதற்கு வாயிலும்‌ 
திறந்ததுபோலும்‌! அவர்‌ மூச்சு நின்றபோதுதான்‌ அவருடைய தமிழ்‌ உணர்ச்சி நின்றது. 
திருவாசகம்‌ என்‌ கையிலிருந்து நழுவியது. கண்ணிலிருந்து நீரருவி புறப்பட்டது. 


அன்பர்‌ வருத்தம்‌ 


அங்கிருந்தவர்களில்‌ சிலர்‌ அரற்றினார்கள்‌. சிலர்‌ துக்கம்‌ தாங்கமாட்டாமல்‌ வாயைப்‌ 
பொத்திக்கொண்டனர்‌. நான்‌ ஒன்றும்‌ தோன்றாமல்‌ என்‌ ஆசிரியரின்‌ புனித 
உடலையும்‌ அமைதி தவழ்ந்த முகத்தையும்‌ எனக்கு ஆதரவோடு பாடஞ்‌ சொல்லிய 
திருவாயையும்‌ அன்புப்‌ பார்வையில்‌ என்னைத்‌ தழுவிய கண்களையும்‌ பார்த்துப்‌ 
பார்த்து விம்மினேன்‌. “இப்போது நிகழ்ந்த நிகழ்ச்சி பொய்யாக இருக்கக்‌ கூடாதா? 
பிள்ளையவர்கள்‌ மீண்டும்‌ வாய்திறந்து பேசக்கூடாதா!” என்ற எண்ணத்தோடு 
பார்க்கையில்‌ அவர்‌ கண்கள்‌ இமைப்பதுபோலவே தோற்றும்‌; வாய்‌ அசைவதுபோலத்‌ 
தெரியும்‌; மூச்சுவிடுவதுபோலக்‌ கண்ணிற்படும்‌. அடுத்த நிமிஷமே எல்லாம்‌ வெறும்‌ 


தோற்றமாகிவிடும்‌; பிரமையினால்‌ விளையும்‌ காட்சிகளாக முடியும்‌. 


ஆசிரியருடைய குமாரரும்‌ மனைவியாரும்‌ அங்கே இருந்தனர்‌. வேறு பல அன்பர்களும்‌ 
கூடியிருந்தனர்‌. ஆசிரியர்‌ மறைந்த செய்தி உடனே எங்கும்‌ பரவிவிட்டது. 
சுப்பிரமணிய தேசிகர்‌ விஷயத்தை அறிந்து வருந்தினார்‌. அவருக்கு ஒரு காரியமும்‌ 
ஓடவில்லை. 


மறுநாள்‌ 


விடிந்தது; இருண்டிருந்த எங்கள்‌ மனத்திற்கு விடிவு இல்லை. பலர்‌ வந்துவந்து 
ஆசிரியர்‌ திருமேனியைப்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ புலம்பிவிட்டுச்‌ சென்றனர்‌. ஆதீன 
ஞானாசிரியர்‌ சமாதியுற்ற திருநாட்கொண்டாட்டத்திற்‌ கலந்துகொண்டு இன்பம்‌ 


91 


அனுபவிக்க வந்தவர்களிற்‌ பலர்‌ ஆதீனத்‌ தமிழாசிரியர்‌ மறைந்தசெய்தி கேட்டுத்‌ 
துன்பக்கடலில்‌ ஆழ்ந்தனர்‌. 


சுப்பிரமணிய தேசிகர்‌ மேலே நடக்க வேண்டிய காரியங்களுக்குரிய ஏற்பாடுகளைச்‌ 
செவ்வனே செய்யலானார்‌. பல ஊர்களிலிருந்து அபிஷேகஸ்தர்கள்‌ வந்தனர்‌. 


அந்நல்லுடலை ருத்திரபூமிக்கு எடுத்துச்‌ சென்றபோது நான்‌ கண்ட காட்சியும்‌ கேட்ட 
வார்த்தைகளும்‌ இன்று நினைத்தாலும்‌ உள்ளத்தைக்‌ கலக்குகின்றன. எல்லோரும்‌ 
வாய்விட்டுக்‌ கதறிவிட்டார்கள்‌. அவரது புலமைத்திறத்தைச்‌ சொல்லி வருந்துவாரும்‌ 
அவரது கவித்துவத்தைப்‌ பாராட்டி உருகுவாரும்‌ மாணாக்கர்கள்பால்‌ அவர்‌ 
வைத்திருந்த அன்பை எடுத்துரைத்துத்‌ துயருறுவாரும்‌ அவர்‌ குண விசேஷங்களை 
விரித்துப்‌ புலம்புவாருமாக எங்கே பார்த்தாலும்‌ ஜனங்கள்‌ நிரம்பிவிட்டனர்‌. 


அபிஷேகஸ்தர்கள்‌ அப்போது திருவாசகம்‌ சொல்லிக்கொண்டு போனார்கள்‌. அதைக்‌ 
கேட்ட என்‌ தந்தையார்‌, “இனிமேல்‌ திருவாசகத்துக்கு உரை சொல்பவர்கள்‌ 
இவர்களைப்போல்‌ யார்‌ பிறக்கப்‌ போகிறார்கள்‌?” என்று சொல்லி வருந்தினார்‌. 
ஆசிரியர்‌ தம்‌ கடைசி நாட்களில்‌ கடைசி நிமிஷம்‌ வரையில்‌ திருவாசகத்தில்‌ 
ஒன்றியிருந்ததை அறிந்தவனாதலின்‌ அவ்வார்த்தைகளைக்‌ கேட்டபோது என்‌ 


உள்ளமும்‌ உயிரும்‌ நடுங்கின. 


பல பேருடைய அறிவுக்கும்‌ கண்ணுக்கும்‌ காதுக்கும்‌ இன்பந்‌ தந்து வாழ்ந்திருந்த 
ஆசிரியர்‌ திருவுடலம்‌ அக்கினிபகவானால்‌ அங்கீகரிக்கப்‌ பெற்றது. சிதம்பரம்‌ பிள்ளை 
தம்‌ தந்தையாரது உத்தரக்கிரியைகளைச்‌ செய்தார்‌. எல்லாம்‌ முடியப்‌ பன்னிரண்டு மணி 
வரையில்‌ ஆயிற்று. பின்பு யாவரும்‌ நீராடித்‌ திரும்பினர்‌. நானும்‌ என்‌ ஆசிரியரை 
அப்பால்‌ பாராத நிலையிலே விட்டுவிட்டு ஸ்நானம்‌ செய்துவந்தேன்‌. 


ஊர்‌ முழுவதும்‌ ஒளி இழந்திருந்தது. 


64. அபய வார்த்தை 


அத்தியாயம்‌-64 அபய வார்த்தை ஆசிரியர்‌ வியோகமடைந்த பிறகு உலகத்தில்‌ எல்லாம்‌ 


எனக்கு ஒரே மயக்கமாக இருந்தது. வீட்டிற்கு வந்து ஓரிடத்தில்‌ 
உட்கார்ந்துகொண்டேன்‌. ஒரு வேலையும்‌ செய்யத்‌ தோன்றவில்லை. யாரிடமாவது 


92 


ஏதேனும்‌ பேசவும்‌ விருப்பம்‌ உண்டாகவில்லை. ஆசிரியர்‌ இளமையில்‌ இயற்றிய 
தியாகராச லீலை என்னும்‌ நூலைக்‌ கையில்‌ வைத்துப்‌ படித்தபடி இருந்தேன்‌. ஆனால்‌ 
என்‌ உள்ளம்‌ முழுவதும்‌ அதில்‌ ஈடுபடவில்லை. அடிக்கடி பிள்ளையவர்களது நினைவு 
எழுந்து துன்புறுத்தியது. அவருடைய கற்பனை மிகவும்‌ பாராட்டத்தக்க நிலையில்‌ 
அந்நூலில்‌ அமைந்திருந்தது. அதனைப்‌ படிக்கப்‌ படிக்க ஆசிரியரது பிரிவினால்‌ 
உண்டான துன்பத்தின்‌ வேகம்‌ அதிகமாயிற்று. கண்ணீர்‌ வீழ்த்தியபடியே படித்தேன்‌. 
ஆகாரத்திலும்‌ மனம்‌ சொல்லவில்லை. 


புதிய கலக்கம்‌ 


ஒரு மணிக்குப்‌ பிறகு மடத்திற்குப்‌ புறப்பட்டேன்‌. அங்கே ஓரிடத்தில்‌ குமாரசாமித்‌ 
தம்பிரான்‌ சிலருடன்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. பேச்சு, பிள்ளையவர்களைப்‌ 
பற்றியதுதான்‌. நான்‌ அங்கே போனவுடன்‌ அவர்‌ என்னைப்‌ பார்த்து, 
“எல்லாரைக்காட்டிலும்‌ உங்களுக்குத்தான்‌ அதிகமான வருத்தம்‌ இருக்கும்‌” என்றார்‌. 
நான்‌ மெளனமாக இருந்தேன்‌. “பிள்ளையவர்கள்‌ மடத்தில்‌ இருந்ததனால்‌ 
வெளியூர்களிலிருந்து எவ்வளவோ பேர்கள்‌ வந்து அவர்களிடம்‌ பாடங்‌ கேட்டார்கள்‌. 


மடத்தில்‌ எப்போதும்‌ மாணாக்கர்கள்‌ கூட்டம்‌ இருந்தது. இனிமேல்‌ அப்படியிருக்க 
இடமில்லை. அவரவர்‌ அவரவர்‌ ஊருக்குப்போய்‌ இருக்க வேண்டியதுதான்‌. 
விசேஷகாலங்களில்‌ இங்கே வந்து போகலாம்‌” என்று பின்னும்‌ வருத்தத்தோடு அவர்‌ 
சொன்னார்‌. அவர்‌ பேச்சிலிருந்து எனக்கு ஒரு புதிய கவலை தோன்றியது. 
'பிள்ளையவர்களோடு எப்போதும்‌ இருந்து பாடம்‌ கேட்டுக்கொண்டும்‌ 
எழுதிக்கொண்டும்‌ சுகமாகக்‌ காலத்தைக்‌ கழித்தோம்‌. இனிமேல்‌ நாம்‌ என்ன செய்வது? 
இம்மடத்திற்கும்‌ நமக்கும்‌ என்ன உறவு இருக்கப்‌ போகிறது? நம்‌ நிலை இனி என்ன 
ஆகும்‌?” என்ற ஏக்கம்‌ தலைப்பட்டது. “ஒரு பெருந்துணையாக விளங்கிய 
பிள்ளையவர்கள்‌ மறைந்ததால்‌ வேறு பற்றுக்கோடில்லாமல்‌ அலைந்துதிரியும்‌ நிலை 
நமக்கு வந்துவிடுமோ” என்று அஞ்சினேன்‌. 


இக்குழப்பத்தில்‌ அங்கே நிற்பதைவிட ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரைப்‌ பார்த்து வருவது 
நலமென்றெண்ணி மடத்தினுள்ளே சென்றேன்‌. அங்கே ஒடுக்கத்தில்‌ அவர்‌ 
அமர்ந்திருந்தார்‌. அவரைக்‌ கண்டவுடன்‌ அதுகாறும்‌ என்னுள்‌ அடங்கியிருந்த துக்கம்‌ 
பொங்கவே கோவென்று கதறிவிட்டேன்‌. என்ன முயன்றும்‌ விம்மல்‌ அடங்கவில்லை. 
அடக்க முடியாமல்‌ எழுந்த என்‌ வருத்தத்தைக்‌ கண்ட தேசிகர்‌, “வருத்தப்பட்டு என்ன 
செய்வது! மாற்ற முடியாத நஷ்டம்‌ நேர்ந்துவிட்டது! நமக்கும்‌ வருத்தம்‌ அதிகமாக 


93 


இருக்கிறது; வெளிப்படுத்தாமல்‌ இருக்கிறோம்‌. உமக்குத்‌ தாங்க முடியவில்லை. 
உம்மிடத்தில்‌ அவருக்கு இருந்த அன்பை வேறு எங்கே பார்க்க முடியும்‌?” என்றார்‌. 


தேசிகர்‌ கூறிய ஆறுதல்‌ வார்த்தைகள்‌ 


அந்த வார்த்தைகள்‌ என்‌ துக்கத்தை அதிகமாகத்‌ தூண்டிவிட்டன; பின்னும்‌ 


விம்மினேன்‌. 


“நடந்த காரியத்தை நினைத்து வருந்துவதனால்‌ லாபம்‌ ஒன்றும்‌ இல்லை. 
பிள்ளையவர்கள்‌ இல்லை யென்ற குறையைத்‌ தவிர இங்கே ஒரு குறைவும்‌ இராது. நீர்‌ 
இனிமேல்‌ கேட்க வேண்டிய பாடங்களை நம்மிடமே கேட்கலாம்‌. புதிய 
மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்கொண்டு எப்போதும்‌ நம்முடைய பக்கத்திலே 
இருந்து வரலாம்‌. உமக்கு யாதொரு குறையுமின்றி நாம்‌ பார்த்துக்‌ கொள்வோம்‌. இந்த 
ஊரையே உம்முடைய ஊராக நினைத்துக்‌ கொள்ளும்‌. நீரும்‌ தம்பிரான்களைப்போல 
மடத்துப்‌ பிள்ளையாகவே இருந்து வரலாம்‌. உமக்கு எந்த விதத்திலும்‌ குறை நேராது” 
என்று அவர்‌ எனக்கு ஆறுதல்‌ கூறினார்‌. அந்த அபய வார்த்தைகள்‌ 
'உபசாரத்தின்பொருட்டுச்‌ சொன்னவையல்லவென்பது எனக்குத்‌ தெரியும்‌. 


மெல்ல விடை பெற்றுத்‌ திரும்பினேன்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ என்னிடம்‌ 
பேரன்புடையவ ரென்பதை நான்‌ நன்றாக உணர்ந்திருந்தும்‌ குமாரசாமித்‌ தம்பிரான்‌ 
கூறிய வார்த்தைகளாலேயே கலங்கிப்‌ போனேன்‌. பிள்ளையவர்களுடைய அன்பில்‌ 
வளர்ந்த எனக்கு மற்றவர்களது அன்பின்‌ நிலையை அறிந்துகொள்ளச்‌ சந்தர்ப்பமும்‌ 
நேரவில்லை. பிள்ளையவர்கள்‌ பிரிந்த பிறகு தேசிகருடைய அன்பின்‌ சிறப்பானது 
தெளிவாக விளங்கத்‌ தொடங்கியது. 


கடிதங்கள்‌ 


மடத்திற்கு வந்தவர்களெல்லாம்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ பிள்ளையவர்களுடைய 
வியோகத்தைப்‌ பற்றி விசாரித்தார்கள்‌. அவர்களோடு பேசும்போது தேசிகர்‌ 
பிள்ளையவர்கள்பால்‌ வைத்திருந்த மதிப்பு நன்றாகப்‌ புலப்பட்டது, என்னிடமும்‌ பலர்‌ 


வந்து விசாரித்தனர்‌. 


94 


சுப்பிரமணிய தேசிகருடைய கட்டளையின்படி, பிள்ளையவர்கள்‌ காலஞ்சென்ற செய்தி 
தமிழ்நாடு முழுவதும்‌ உள்ள அன்பர்களுக்குக்‌ கடித மூலம்‌ தெரிவிக்கப்பட்டது. 
குமாரசாமித்‌ தம்பிரான்‌ சிலருக்குக்‌ கடிதம்‌ எழுதினார்‌. சிதம்பரம்‌ பிள்ளை பலருக்கு 
எழுதினார்‌. நானும்‌ பலருக்குக்‌ கடிதம்‌ எழுதினேன்‌. 


அன்பர்கள்‌ பலர்‌ தங்கள்‌ தங்கள்‌ வருத்தத்தைத்‌ தெரிவித்துப்‌ பதிற்‌ கடிதங்கள்‌ எழுதினர்‌. 
மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை முதலிய பலர்‌ இரங்கற்‌ பாடல்கள்‌ எழுதினர்‌. ஸ்ரீ மகா 
வைத்திய நாதையரும்‌ அவர்‌ தமையனாராகிய இராமசுவாமி ஐயரும்‌ கடிதமும்‌ 


பாடல்களும்‌ எழுதினார்கள்‌. 


இவ்வாறு பலர்‌ சரமகவிகள்‌ பாடியபோது நாமும்‌ பாடவேண்டுமென்ற உணர்ச்சி 
எனக்கு உண்டாகவில்லை. அத்துக்கத்தை வெளிப்படுத்த வார்த்தைகளுக்குச்‌ சக்தி 
ஏது? பாட்டுக்காகத்‌ துக்கத்திற்கு ஓர்‌ உருவம்‌ கொடுக்க முயற்சி செய்யவில்லை. 


சுப்பிரமணிய தேசிகர்‌, பிள்ளை யவர்களுக் கிருந்த கடனைத்தீர்த்து அவர்‌ 
குடும்பத்திற்கு வேண்டிய செளகரியங்களை உசிதமாகச்‌ செய்வித்து அனுப்பினார்‌. 
சிதம்பரம்‌ பிள்ளை தம்‌ அன்னையார்‌ முதலியோருடன்‌ மாயூரத்திற்குப்‌ போய்‌ அங்கே 
இருந்து வரலானார்‌. அவர்கள்‌ போகும்‌ பொழுது நானும்‌ உடன்‌ சென்று மாயூரத்தில்‌ 
இரண்டு தினங்கள்‌ தங்கியிருந்து திருவாவடுதுறைக்கு மீண்டும்‌ வந்தேன்‌. 


மாயூரத்தில்‌ வேதநாயகம்‌ பிள்ளையைப்‌ பார்த்தேன்‌. பிள்ளை யவர்களுடைய பிரிவைக்‌ 


குறித்து மிகவும்‌ வருத்தமுற்று அவர்களுடைய கல்வியாற்றலை மிகவும்‌ பாராட்டினார்‌. 


தியாகராச செட்டியார்‌ வருகை 


பிள்ளையவர்கள்‌ இறந்துபோன தினத்திற்கு முதல்நாள்‌ தியாகராச செட்டியாருடைய 
தாயார்‌ காலஞ்‌ சென்றனர்‌. அதனால்‌ அவர்‌ திருவாவடுதுறைக்கு வரவில்லை; கடிதம்‌ 
மட்டும்‌ எழுதினார்‌. தம்‌ அன்னையாருக்குரிய அபரக்‌ கிரியைகளை எல்லாம்‌ 
முடித்துவிட்டு அவர்‌ திருவாவடுதுறைக்கு வந்தார்‌. உடனே தேசிகரைக்‌ கண்டு 
பிள்ளையவர்களைக்‌ குறித்துப்‌ பேசி வருத்தமுற்றார்‌. என்‌ மன இயல்பு தெரிந்த அவர்‌ 
எனக்குப்‌ பல படியாக ஆறுதல்‌ கூறினார்‌. 


என்‌ வாழ்க்கையில்‌ ஒரு புதிய நிலைமை ஆரம்பமாயிற்று. பிள்ளையவர்களைப்‌ 


பிரியாமல்‌ மாணாக்கனாக இருந்த நிலை மாறிச்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ 


95 


மாணாக்கனாகவும்‌ வேறு சில மாணவர்களுக்கு பாடம்‌ சொல்லும்‌ ஆசிரியனாகவும்‌ 


அப்போது ஆனேன்‌. 


தந்தையாரும்‌ தேசிகரும்‌ 


என்‌ தாய்‌ தந்தையார்‌ என்னுடன்‌ என்‌ சிறிய தாயார்‌ வீட்டில்‌ இருந்து வந்தனர்‌. 
அவர்கள்‌ அவ்வாறு இருந்து வருவது சுப்பிரமணிய தேசிகருக்குத்‌ தெரியாது. ஒருமுறை 
புதுக்கோட்டையிலிருந்து வந்த தியாகராஜ சாஸ்திரிகள்‌ என்‌ தந்தையாரைக்‌ கண்டு 
சங்கீத விஷயமாகச்‌ சம்பாஷித்து மகிழ்ச்சி அடைந்தார்‌. அவருக்கும்‌ என்‌ 
தந்தையாருக்கும்‌ முன்பே பழக்கமுண்டு. கனம்‌ கிருஷ்ணையருடைய கீர்த்தனங்களை 
என்‌ தந்தையார்பாற்‌ கேட்ட சாஸ்திரிகள்‌ அவற்றின்‌ அமைப்பை மிகவும்‌ பாராட்டினர்‌. 
அப்பால்‌ தியாகராஜ சாஸ்திரிகள்‌ மடத்திற்குச்‌ சென்று தேசிகரிடம்‌ பேசி வருகையில்‌ 
என்‌ தந்தையாருடைய சிவ பக்தியையும்‌, சிவ பூஜா விசேஷத்தையும்‌, சங்கீத 
ஞானத்தையும்‌ சிறப்பித்துச்‌ சொன்னார்‌, அதுகாறும்‌ என்‌ தந்தையாரைப்பற்றி அறிந்து 
கொள்ளாத தேசிகர்‌, “அப்படியா! நமக்கு இதுவரையில்‌ விஷயம்‌ தெரியாதே! 
சாமிநாதையரும்‌ சொல்லவில்லையே” என்று சொல்லி அங்கே நின்றிருந்த என்னைப்‌ 


பார்த்தார்‌. 


“உமக்குச்‌ சங்கீதத்தில்‌ பழக்கம்‌ இருப்பதற்கு உம்முடைய தந்தையாரே 


காரணமாயிருக்க வேண்டும்‌” என்று தேசிகர்‌ சொன்னார்‌. 


“இவ்வளவு நாளாக உம்முடைய தகப்பனாரை இங்கே அழைத்து வரவில்லையே. 


அவர்கள்‌ இதற்கு முன்‌ இந்த ஊருக்கு வந்ததில்லையோ?” 


“சிலமுறை வந்திருக்கிறார்கள்‌. ஸந்நிதானத்திற்கு அனாவசியமான தொந்தரவை 


உண்டாக்கக்‌ கூடாதென்று எண்ணினேன்‌” 


“தொந்தரவா? இப்படிப்பட்டவர்களைப்‌ பார்ப்பதில்‌ நமக்கு எவ்வளவோ 


திருப்தியுண்டென்று உமக்குத்‌ தெரியாதா?” 


96 


அன்று பிற்பகலில்‌ என்‌ தந்தையார்‌ மடத்திற்கு வந்து சுப்பிரமணிய தேசிகரைக்‌ கண்டு 
நெடுநேரம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. அது முதல்‌ அடிக்கடி என்‌ தந்தையார்‌ தேசிகரிடம்‌ 
போய்க்‌ கண்டு சல்லாபம்‌ செய்துவரத்‌ தொடங்கினர்‌. இவ்வழக்கத்தால்‌ என்‌ 
தந்தையாருக்குச்‌ சுப்பிரமணிய தேசிகருடைய பெருந்தன்மையும்‌, அறிவுத்‌ திறமையும்‌, 
உதார குணமும்‌, வித்துவான்‌௧களிடத்தில்‌ அவர்‌ வைத்திருந்த பேரன்பும்‌ விளங்கலாயின. 
மடத்தில்‌ யாரேனும்‌ சங்கீத வித்துவான்‌ வந்து பாடினால்‌ தேசிகர்‌ என்‌ தகப்பனாரை 
அழைத்து வரச்செய்து கேட்கச்‌ செய்வார்‌. 


தேசிகர்‌ விடியற்‌ காலத்தில்‌ காவேரிக்குச்‌ சென்று ஸ்நானம்‌ செய்துவிட்டு ஆலயம்‌ வந்து 
சுவாமி தரிசனம்‌ செய்த பிறகு மடத்திற்குப்‌ போவார்‌. என்‌ தந்தையாரும்‌ 
விடியற்காலையில்‌ ஸ்நானம்‌ செய்பவராதலால்‌ அவரும்‌ எழுந்து காவேரிக்குச்‌ சென்று 
ஸ்நானம்‌ செய்து ஜபதபாதிகளை முடித்துக்கொண்டு புறப்படுவார்‌. அவர்‌ புறப்படும்‌ 
சமயம்‌ தேசிகரும்‌ புறப்படும்‌ சமயமாக இருக்கும்‌. தேசிகருடன்‌ என்‌ தந்தையாரும்‌ 
புறப்பட்டு ஆலயம்‌ வரையில்‌ வந்து விடைபெற்று வீட்டுக்கு வருவார்‌. தேசிகர்‌ 
நாள்தோறும்‌ இராத்திரி இரண்டாம்‌ கால தரிசனத்திற்குக்‌ கோயிலுக்கு வருவதுண்டு. 
அக்காலத்தும்‌ என்‌ தந்தையார்‌ மடத்திற்குச்‌ சென்று, கூடவே கோயிலுக்கு வந்து 
தரிசித்து விட்டுத்‌ தேசிகரை மடத்தில்‌ கொண்டுபோய்‌ விட்டுவிட்டு வீட்டிற்கு வருவார்‌. 
இவற்றால்‌ தேசிகருக்கும்‌ என்‌ தந்தையாருக்கும்‌ பழக்கம்‌ அதிகமாயிற்று. 


சிவபூஜைக்கு வேண்டிய பத்திர புஷ்பங்கள்‌ மிகுதியாகக்‌ கிடைத்தமையாலும்‌, மற்றச்‌ 
செளகரியங்களும்‌ குறைவின்றி இருந்தமையாலும்‌ திருவாவடுதுறை வாசம்‌ என்‌ 
தந்தையார்‌ மனத்துக்கு மிக்க உவப்பைத்‌ தந்தது. தேசிகருடைய அரிய குணங்களை 
அறிந்து, “இம்மாதிரி இடத்தையும்‌ மனுஷ்யர்களையும்‌ நான்‌ எங்கும்‌ பார்த்ததே 
இல்லை” என்று விம்மிதம்‌ அடைந்தார்‌. 


65. தேசிகர்‌ சொன்ன பாடங்கள்‌ 


மாசி மாதம்‌ மகாசிவராத்திரி புண்ணிய காலம்‌ வந்தது. என்‌ தந்தையார்‌ இராத்திரி 
நான்கு சாமத்திலும்‌ அபிஷேக அர்ச்சனைகள்‌ செய்வார்‌. அவருடைய பூஜைக்கு 
வேண்டிய தேங்காய்களை மடத்திலிருந்து பெறுவதற்காக நான்‌ தேசிகரிடம்‌ 
சென்றேன்‌. விசேஷ காலங்களில்‌ அவ்வூரிலுள்ளவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ வீட்டிற்‌ 
செய்யும்‌ பூஜை முதலியவற்றிற்கு உபயோகித்துக்‌ கொள்ளும்படி இளநீர்‌ தேங்காய்‌ 


97 


பழம்‌ வஸ்திரம்‌ சந்தனக்கட்டை முதலியன மடத்திலிருந்து அவர்களுக்கு அளிக்கப்படும்‌. 
கடையில்லாமையால்‌ அவற்றை வேறு எங்கும்‌ வாங்க இயலாது. 


சிவராத்திரி நிகழ்ச்சிகள்‌ 


நான்‌ தேசிகரிடம்‌ சென்றபோது அங்கே தியாகராஜ சாஸ்திரிகள்‌ இருந்தார்‌. ஏதோ 
சம்பாஷணை நடந்தது. எனக்கு வேண்டிய பொருளைக்‌ கேட்கத்‌ துணிவின்றி அங்கே 
நிற்கவே என்‌ முகக்‌ குறிப்பினால்‌ நான்‌ எதையோ பெறும்பொருட்டு 
வந்திருக்கிறேனென்பதை அறிந்த தேசிகர்‌, “என்ன விசேஷம்‌? ஏதாவது வேண்டுமா?” 
என்று கேட்டார்‌. நான்‌ என்‌ தந்தையாரது பூஜைக்கு இளநீர்களும்‌ தேங்காய்களும்‌ 
வேண்டுமென்பதை அறிவித்தேன்‌. 


தேசிகர்‌, “அப்படியா?” என்று சொல்லி விட்டு ஒடுக்கத்‌ தம்பிரானை அழைத்து, முதல்‌ 
நாள்‌ இருவர்‌ தனித்தனியே கொண்டு வந்து கொடுத்த ஒரு தேங்காயையும்‌ 
விநாயகரையும்‌ கொண்டு வரும்படி கட்டளையிட்டார்‌. அப்படியே அவர்‌ 
அவ்விரண்டையும்‌ கொணர்ந்து வைத்தார்‌. அவ்றைச்‌ சுட்டிக்‌ காட்டி, “இவற்றை 


உபயோகப்படுத்திக்‌ கொள்ளும்‌” என்று தேசிகர்‌ என்னை நோக்கிச்‌ சொன்னார்‌. 


அவற்றைக்‌ கண்ட நான்‌, “தேங்காய்‌ நமக்குப்‌ பல வேண்டுமே ஒன்றைக்‌ 
கொடுக்கிறார்களே. நாம்‌ விநாயகர்‌ திருவுருவத்தைக்‌ கேட்கவில்லையே! தகப்பனார்‌ 
பூஜையிலேயே விநாயக மூர்த்தி இருக்கிறாரே! இவ்வளவு பெரிய பிள்ளையாரை 
வைப்பதற்கு இடமில்லையே” என்று திகைத்தேன்‌. 


தேசிகர்‌, “என்ன யோசிக்கிறீர்‌? தேங்காயை அசைத்துப்பாரும்‌. இளநீர்‌ இருக்கிறதா, 


கொப்பரையா என்று தெரியும்‌” என்றார்‌. 


அசைத்துப்‌ பார்த்தேன்‌. உள்ளே ஜலம்‌ இருப்பதாகத்‌ தோன்றியது. “கொப்பரை யன்று; 


இளநீர்‌ இருக்கிறது” என்றேன்‌. 


“நார்‌ நன்றாக உரித்திருக்கிறார்களா?” என்று புன்சிரிப்புடன்‌ கேட்டார்‌. 


98 


“செவ்வையாய்‌ உரித்திருக்கிறது” என்றேன்‌. உடனே அவர்‌ அருகிலிருந்த தியாகராஜ 
சாஸ்திரிகளை நோக்கி, “ரூபா இருபது கொடுத்து இப்பிள்ளையாரையும்‌, ரூபா பத்துக்‌ 
கொடுத்து இத்‌ தேங்காயையும்‌ நேற்று வாங்கினோம்‌” என்றார்‌. 


சாஸ்திரிகள்‌:- அவ்வளவு விலையா? பிள்ளையாருக்குக்‌ கொடுத்தாலும்‌ கொடுக்கலாம்‌; 
தேங்காய்க்குக்‌ கொடுக்கலாமா? இப்போது அவ்வளவு தேங்காய்ப்‌ பஞ்சம்‌ வந்து 


விட்டதா? 


தேசிகர்‌:- இதற்குக்‌ கொடுக்கலாமென்று நமக்குத்‌ தோற்றியது. இதைக்‌ கொடுத்தவன்‌ 
நம்மிடத்தில்‌ அதிக விசுவாசமுள்ளவன்‌. 


சாஸ்திரிகள்‌:- அப்படியானால்‌ இந்தத்‌ தேங்காய்க்கு விலையென்று சொல்வானேன்‌? 


அவனுக்கு இனாம்‌ கொடுத்ததாக வைத்துக்‌ கொள்ளலாமே. 


தேசிகர்‌:- இல்லை; இல்லை; இத்‌ தேங்காய்க்காகவே கொடுத்தோம்‌. 


சாஸ்திரிகள்‌:- பிருதுவியில்‌ இல்லாத தேங்காயா இது? இதற்குள்ளே மாணிக்கமா 
இருக்கிறது? எல்லாத்‌ தேங்காயையும்‌ போலவேதான்‌ தேங்காயும்‌ இளநீருந்தானே 
இருக்கின்றன! 


தேசிகர்‌ :- உடைத்துப்‌ பார்த்தால்‌ தெரியும்‌. 


சாஸ்திரிகள்‌ உடனே அத்தேங்காயை எடுத்து உடைக்க ஆரம்பித்தார்‌. தேசிகர்‌ சிரித்துக்‌ 
கொண்டே, “வேண்டாம்‌; உடைக்க வேண்டாம்‌. விஷயத்தைச்‌ சொல்லுகிறோம்‌” என்று 
தடுத்து விட்டுச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌: “மடத்தைச்‌ சேர்ந்த கிராமங்களில்‌ உள்ள 
குடியானவர்களில்‌ கரும்பு வைத்துப்‌ பயிராக்குவோன்‌ ஒருவன்‌ வெல்லத்தால்‌ 
தேங்காயைச்‌ செய்வித்து இங்கே கொண்டு வந்து சேர்ப்பித்தான்‌. வேறொருவன்‌ 
வெல்லத்தைக்‌ கொண்டு விநாயக மூர்த்தி செய்வித்துக்‌ கொணர்ந்து சேர்ப்பித்தான்‌. 
இந்த இரண்டினுடைய வேலைப்பாட்டையும்‌ அறிந்து தேங்காய்‌ கொணர்ந்தவனுக்கு 
ரூபா பத்தும்‌, விநாயகரைக்‌ கொணர்ந்தவனுக்கு இருபது ரூபாயும்‌ கொடுத்து 
அனுப்பினோம்‌” 


99 


பிறகுதான்‌ எங்களுக்கு உண்மை விளங்கியது. மிக்க ஆச்சரியத்தை அடைந்தோம்‌. 
“இவற்றை உம்முடைய பிதா அவர்களிடம்‌ கொடும்‌. நீர்‌ கேட்ட தேங்காய்‌ முதலியவை 


பின்பு வரும்‌” என்று தேசிகர்‌ என்னை அனுப்பினார்‌. 


அவற்றை எடுத்துச்‌ சென்று தந்தையாரிடம்‌ கொடுத்து விஷயத்தைச்‌ சொல்லும்போதே 
இரண்டு கூடை நிறைய இளநீர்களும்‌ தேங்காய்களும்‌ கருப்பந்துண்டங்களும்‌ வேறு 
பொருள்களும்‌ வந்தன. 


அன்று என்‌ தந்தையார்‌ அதற்குமுன்‌ அடையாத திருப்தியை அடைந்தார்‌; தன்‌ மனமாரச்‌ 
சிவராத்திரி பூஜை செய்து இன்புற்றார்‌. 


தேசிகர்‌ கட்டளை 


திருவாவடுதுறை மடத்தில்‌ படித்து வந்தவர்களுள்‌ மேலகரம்‌ சண்பகக்‌ குற்றாலக்‌ 
கவிராயரும்‌ நானும்‌ சகோதரர்களைப்‌ போலவே பழகி வந்தோம்‌. நாங்கள்‌ இருவரும்‌ 
பெரும்பாலும்‌ சேர்ந்து படிப்பதும்‌ சேர்ந்தே இருப்பதும்‌ வழக்கம்‌. ஒருநாள்‌ எங்கள்‌ 
இருவரையும்‌ தேசிகர்‌ அழைத்து, “நீங்கள்‌ இரண்டு பேரும்‌ நம்மிடத்திற்‌ பகலிலும்‌, 
ராத்திரி ஆகாரஞ்‌ செய்த பின்பும்‌ வந்து படிக்க வேண்டிய நூல்களைப்‌ படித்து 
வாருங்கள்‌. இதுவரை படியாத நூல்களை மற்றக்காலங்களில்‌ இருவருமாகச்‌ சேர்ந்து 


உழைத்துப்‌ படியுங்கள்‌. படிப்பதற்காக இங்கே வந்திருப்பவர்களுக்கு அவர்கள்‌ எந்த 
எந்த நூலைப்‌ பாடங்‌ கேட்க விரும்புகிறார்களோ அவற்றை அறிந்து தகுதிக்கேற்றபடி 
பாடஞ்‌ சொல்லி வாருங்கள்‌. பாடஞ்‌ சொல்லுவதால்‌ உங்கள்‌ கல்வி அபிவிருத்தி 


அடையும்‌” என்று சொல்லி அதற்குரிய ஏற்பாடுகளைச்‌ செய்தனர்‌. என்‌ சகபாடியாகிய 
குமாரசாமித்‌ தம்பிரான்‌ முதலியவர்களிடத்தும்‌ இவ்வாறே கட்டளையிட்டார்‌. 
அவ்வாறே செய்து வரலானோம்‌. 


கம்பராமாயணம்‌ 
நானும்‌ சண்பகக்‌ குற்றாலக்‌ கவிராயரும்‌ பிறரும்‌ பிள்ளையவர்கள்‌ தங்கியிருந்த 


வீட்டையே எங்கள்‌ இடமாகக்‌ கொண்டு படித்தும்‌ பாடஞ்‌ சொல்லியும்‌ வந்தோம்‌. 


பாரதம்‌, பாகவதம்‌, திருக்குற்றாலப்‌ புராணம்‌ முதலிய காவியங்களையும்‌ பலவகையான 


100 


பிரபந்தங்களையும்‌ படித்து ஆராய்ந்தோம்‌. கம்பராமாயணத்தில்‌ அயோத்தியா 


காண்டத்தில்‌ ஒரு பகுதி வரையில்‌ முன்பு பிள்ளையவர்களிடம்‌ பாடம்‌ கேட்டிருந்தோம்‌. 
மேலே அந்நூலை முற்றும்‌ படித்து விடவேண்டும்‌ என்ற ஆவல்‌ எங்களுக்கு எழுந்தது. 
அதனால்‌ பிள்ளையவர்களுடைய ஏட்டுப்‌ பிரதியையும்‌, மடத்தில்‌ உள்ள ஏட்டுப்‌ 
பிரதிகளையும்‌ வைத்துக்கொண்டு இரண்டு தடவை முற்றும்‌ படித்தோம்‌. படித்த 
காலத்தில்‌ கண்ட பாடபேதங்களைக்‌ கைப்புத்தகத்திலும்‌ வேறு கடிதத்திலும்‌ 
தனித்தனியே குறித்து வைத்தோம்‌. 


நன்னூற்‌ பாடம்‌ 


சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ நாங்கள்‌ இலக்கண நூல்களையும்‌ சைவ சித்தாந்த 


சாஸ்திரங்களையும்‌ சில இலக்கியங்களையும்‌ பாடம்‌ கேட்டோம்‌. நன்னூல்‌ 


விருத்தியுரையைப்‌ பாடம்‌ கேட்க விரும்பியபோது சுப்பிரமணிய தேசிகர்‌ அதன்‌ 
சம்பந்தமாகச்‌ சில விஷயங்களைச்‌ சொல்லலானார்‌; “நன்னூலுக்கு முதலில்‌ சங்கர 
நமச்சிவாயர்‌ உரை எழுதினார்‌. பிறகு சிவஞான முனிவர்‌ அதைத்‌ திருத்தியும்‌ புதுக்கியும்‌ 
விருத்தியுரையை அமைத்தார்‌. அவர்‌ தாம்‌ எழுதிய சிவஞானபோத திராவிட 
மகாபாஷ்யத்தில்‌ அமைத்துள்ள அரிய வடமொழி தென்மொழிப்‌ பிரயோகங்களை 
எளிதிற்‌ பிற்காலத்தவர்க்குப்‌ புலப்படுத்த நினைந்து இலக்கணக்‌ கொத்து, 
தொல்காப்பியச்‌ சூத்திரவிருத்தி, இலக்கண விளக்கச்‌ சூறாவளி என்னும்‌ நூல்களிலும்‌ 
பிறவற்றிலும்‌ உள்ள முக்கியமான சிலவற்றை அவ்வுரையில்‌ அங்கங்கே சேர்த்தார்‌. சில 
இடங்களில்‌ சிலவற்றைக்‌ குறைத்தும்‌ சிலவற்றை மாற்றியும்‌ எழுதி நிறைவேற்றினார்‌. 
இலக்கணக்‌ கொத்து முதலிய மூன்றையும்‌ பாடம்‌ கேட்ட பிறகுதான்‌ விருத்தியுரை 


தெளிவாக விளங்கும்‌” என்று சொல்லிச்‌ சிவஞான முனிவர்‌ தம்‌ கரத்தாலேயே திருத்திய 
ஏட்டுப்‌ பிரதி ஒன்றை எடுத்துக்‌ காட்டினார்‌. அப்பிரதியில்‌ அங்கங்கே அடித்தும்‌ 
கூட்டியும்‌ மாற்றியும்‌ அம்முனிவர்‌ எழுதியவற்றைப்‌ பார்த்து மகிழ்ந்தோம்‌. 


தேசிகர்‌ கட்டளைப்படியே இலக்கணக்‌ கொத்து முதலிய மூன்று நூல்களையும்‌ பாடம்‌ 
கேட்டுப்‌ பிறகு நன்னூல்‌ விருத்தியுரையைக்‌ கேட்கத்‌ தொடங்கினோம்‌. சங்கர 


நமச்சிவாயர்‌ உரைமாத்திரம்‌ இருந்த ஏடொன்று மடத்தில்‌ இருந்தது. அதையும்‌ 
வைத்துக்‌ கொண்டு எங்கெங்கே சிவஞான முனிவர்‌ விருத்தியுரையில்‌ திருத்தம்‌ 


செய்திருக்கிறாரோ அங்கெல்லாம்‌ சி' என்ற அடையாள மிட்டுக்‌ குறித்துப்‌ படித்தோம்‌. 


வேறு இலக்கண நூல்கள்‌ 


101 


யாப்பருங்கலக்‌ காரிகை பாடம்‌ கேட்டபோது அந்நூலின்‌ அவதாரிகையிலே உள்ள 


விஷயங்களை விரிவாக எடுத்துச்‌ சொல்லி விளக்கினார்‌. அதுவரையில்‌ யாரும்‌ 
அவ்விஷயங்களைத்‌ தெளிவாகச்‌ சொன்னதில்லை. தண்டியலங்காரம்‌ கேட்டோம்‌. 
காவ்யாதர்சமென்ற வடமொழி நூலின்‌ மொழி பெயர்ப்பாகிய அதனைப்‌ பாடம்‌ 
சொல்லும்போது வடமொழி நூலிலுள்ள சுலோகங்களை எடுத்துச்‌ சொல்லி 
விளக்குவார்‌. விசாகப்‌ பெருமாளையர்‌ எழுதிய அணியிலக்கணத்தைப்‌ பாடங்‌ 
கேட்டோம்‌. அது வடமொழியிலுள்ள குவலயானந்தத்தைத்‌ தழுவியது. அதன்‌ 


அமைப்பையும்‌ உதாரணச்‌ செய்யுட்களையும்‌ தேசிகர்‌ பாராட்டுவார்‌. 


அணியிலக்கணங்களைப்‌ படித்து வருகையில்‌ அவற்றிற்‌ கூறப்‌ பெற்ற அணிகளை நான்‌ 
அமைத்துத்‌ தேசிகர்‌ விஷயமாகப்‌ புதிய செய்யுட்களை எழுதி அவரிடம்‌ காட்டுவேன்‌. 
அவர்‌ கேட்டு மகிழ்ந்து பிழையிருப்பின்‌ எடுத்துரைத்துத்‌ திருத்துவார்‌. 


தொல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌ இளம்பூரணர்‌ உரை, சொல்லதிகாரம்‌ சேனாவரையர்‌ 
உரை, இலக்கண விளக்கம்‌ என்பவற்றை நாங்களாகப்‌ படித்து, சில சந்தேகங்களை 
நீக்கிக்‌ கொண்டோம்‌. சேனாவரையர்‌ உரையில்‌ உள்ள சந்தேகங்களை 
விளக்கும்போது தேசிகருக்கு அளவிறந்த உத்ஸாகம்‌ உண்டாகும்‌. “இவர்‌ உரை 
எழுதுவதைப்‌ போல்‌ இலக்கண நூலுக்கு யாரும்‌ எழுதமுடியாது. ஸம்ஸ்கிருத ஞானம்‌ 
நன்றாக இருப்பதால்‌ பல அருமையான விஷயங்களைக்‌ காரண காரியத்தோடு 


நியாயங்‌ காட்டி எழுதுகிறார்‌” என்று அவ்வுரையைப்‌ பாராட்டுவார்‌. 


அகமும்‌ புறமும்‌ 


எழுந்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி என்னும்‌ இலக்கண நூல்களைத்தான்‌ பாடம்‌ 
கேட்போம்‌. அகப்பொருள்‌ இலக்கணத்தைக்‌ கேட்கவில்லை. திருச்சிற்றம்பலக்‌ 
கோவையாரை உரையுடன்‌ கேட்டபோது அவ்விலக்கியத்திலிருந்தே இலக்கணத்தை 


அறிந்துகொண்டோமே யன்றித்‌ தனியே அகப்பொருள்‌ இலக்கண நூலைப்‌ பாடம்‌ 
கேட்கவில்லை. அக்காலத்தில்‌ அவ்விலக்கணத்தைத்‌ தனியே படிப்பார்‌ மிகக்‌ குறைவு. 
பொருளிலக்கணத்தின்‌ மற்றொரு பிரிவாகிய புறப்பொருளைப்பற்றிய ஆராய்ச்சியே 
இல்லை. அகப்பொருளிலக்கணத்தை ஒருவரும்‌ படியாவிடினும்‌ அகப்‌ 
பொருளிலக்கியங்களைப்‌ படித்தார்கள்‌. புறப்பொருள்‌ விஷயத்திலோ இலக்கியமும்‌ 
வழக்கில்‌ இல்லை; இலக்கணத்தைத்‌ தேடுவாரும்‌ இல்லை. 


102 


யாப்பருங்கலக்காரிகை கேட்டபோது செய்யுள்‌ வகைகளுக்கு உதாரணமாக அந்நூலில்‌ 
அமைந்திருக்கும்‌ சில பாடல்களுக்குத்‌ தக்கவாறு பொருள்‌ விளங்கவில்லை. ஜைன 
சமய சம்பந்தமான செய்திகள்‌ அவற்றில்‌ வருகின்றன. நான்‌ முன்பு விருத்தாசல 
ரெட்டியாரிடம்‌ அதனைக்‌ கேட்ட கால முதலே அச்சந்தேகங்கள்‌ விளங்காமலிருந்தன. 
தேசிகர்‌, “காரிகையிலுள்ள இலக்கணங்களுக்கு இலக்கியமாக ஸ்ரீ குமரகுருபரர்‌ 
சிதம்பரச்‌ செய்யுட்கோவை என்ற பிரபந்தம்‌ ஒன்றை இயற்றியிருக்கிறார்‌. சைவ 
சம்பந்தமான நாலாதலின்‌ நன்றாக விளங்கும்‌. செய்யுளிலக்கணத்தைத்‌ தெரிந்து 
கொள்ள அந்த நூல்‌ மிக்க உபகாரமாக இருக்கும்‌” என்று சொல்லி எங்களுக்கு அதைப்‌ 


பாடஞ்‌ சொன்னார்‌. 


பரிமேலழகர்‌ 


திருக்குறளைப்‌ பரிமேலழகருரையுடன்‌ பிறகு பாடம்‌ கேட்டேன்‌. இலக்கண 


நூல்களுக்கு உரை செய்வதில்‌ சேனாவரையர்‌ எப்படி இணையற்றவரோ அப்படியே 
இலக்கிய நூல்களுக்கு உரை எழுதுவதில்‌ பரிமேலழகர்‌ இணையற்றவரென்பது தேசிகர்‌ 
கருத்து. “இந்த இடத்தில்‌ ஒரு விசேஷமும்‌ இராதென்று நாம்‌ ஒரு குறளைப்‌ பார்த்து 
நினைப்போம்‌. அங்கே பரிமேலழகர்‌ ஏதேனும்‌ ஒரு விசேஷத்தை எடுத்துக்‌ காட்டுவார்‌. 
பதசாரங்களை எழுதுவதிலும்‌ சுருக்கமாக விஷயங்களைத்‌ தெரிவித்தலிலும்‌ அவருக்கு 
மிஞ்சியவர்கள்‌ இல்லை” என்று அடிக்கடி பாராட்டுவார்‌. பல நுணுக்கமான 
விஷயங்களைக்‌ குறட்பாடம்‌ நடந்தபோது தெரிந்துகொண்டேன்‌. 

சித்தாந்த நூல்கள்‌ 


சைவசித்தாந்த சாஸ்திரங்களைக்‌ கேட்க விரும்பிய என்னை முதலில்‌ சிவப்பிரகாசக்‌ 
கட்டளையையும்‌ திருவாலவாய்க்‌ கட்டளையையும்‌ படிக்கச்‌ சொன்னார்‌. பிறகு 
சிவஞான போதச்‌ சிற்றுரையையும்‌ அப்பால்‌ சிவஞான சித்தியாருரை 
முதலியவற்றையும்‌ பாடம்‌ சொன்னார்‌. 


66. மடத்திற்கு வருவோர்‌ 


மாணாக்க நிலையிலிருந்து நாங்கள்‌ கற்று வந்த அக்காலத்தில்‌ தேசிகர்‌ கட்டளைப்படி 


ஆசிரிய நிலையில்‌ இருந்து மடத்தில்‌ உள்ள குட்டித்‌ தம்பிரான்களுக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ தமிழ்‌ நூல்களைக்‌ கற்பித்தும்‌ வந்தோம்‌. 


103 


என்னிடம்‌ பாடம்‌ கேட்டோர்‌ 


என்னிடம்‌ அக்காலத்திற்‌ படித்த தம்பிரான்கள்‌ சுந்தரலிங்கத்‌ தம்பிரான்‌. விசுவலிங்கத்‌ 
தம்பிரான்‌. சொக்கலிங்கத்‌ தம்பிரான்‌. பொன்னம்பலத்‌ தம்பிரான்‌. மகாலிங்கத்‌ 
தம்பிரான்‌, வானம்பாடி சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌. சிவக்கொழுந்துத்‌ தம்பிரான்‌ 


முதலியோர்‌. 


வெள்ளை வேஷ்டிக்காரர்களுள்‌ பேரளம்‌ இராம கிருஷ்ண பிள்ளை, சிவகிரிச்சண்முகத்‌ 
தேவர்‌. ஏம்பல்‌ அருணாசலப்‌ புலவர்‌, சந்திரசேகரம்‌ பிள்ளை, ஏழாயிரம்‌ பண்ணை 
தாமோதரம்‌ பிள்ளை, கோயிலூர்ப்‌ பரதேசி ஒருவர்‌, நெளிவண்ணம்‌ சாமுப்‌ பிள்ளை, 
திருவாவடுதுறைப்‌ பொன்னுசாமி செட்டியார்‌, திருவாவடுதுறைச்‌ சண்முகம்பிள்ளை 
என்போர்‌ முக்கியமானவர்கள்‌. இவர்களில்‌ இரண்டிரண்டு பேர்களாகப்‌ பிரித்து 
ஒவ்வொரு வகைக்கும்‌ அரை மணிமுதல்‌ ஒருமணி வரையில்‌ பாடம்‌ சொல்வேன்‌. 
அக்காலத்தில்‌ என்னிடம்‌ படித்தவர்களில்‌ இப்போது இருப்பவர்‌ திருவாவடுதுறையில்‌ 


முக்கிய காரியஸ்தராக இருந்து ஓய்வு பெற்று அவ்வூரில்‌ தெற்கு வீதியில்‌ இருக்கும்‌ 
சிரஞ்சீவி சண்முகம்‌ பிள்ளை என்பவர்‌ ஒருவரே. இவர்களைத்‌ தவிர இடையிடையே 


மடத்துக்கு வந்து பாடம்‌ கேட்டோர்‌ சிலர்‌ என்னிடம்‌ பாடம்‌ கேட்டவர்களிற்‌ சிலர்‌ 
என்னைக்‌ காட்டிலும்‌ பிராயத்தில்‌ முதிர்ந்தவர்கள்‌. ஆனாலும்‌ அவர்கள்‌ என்னிடத்தில்‌ 
மிக்க மரியாதையோடும்‌ அன்போடும்‌ பழகி வந்தார்கள்‌; யாவரும்‌ எனக்கு எவ்விதமான 


குறையும்‌ வாராமல்‌ பாதுகாக்கும்‌ இயல்புடையவராகவே இருந்தார்கள்‌. 


அண்ணாமலை ரெட்டியார்‌ 


காவடிச்சிந்தை இயற்றியவராகிய சின்னிகுளம்‌ அண்ணாமலை ரெட்டியார்‌ 


அக்காலத்தில்‌ திருவாவடுதுறை மடத்தில்‌ தமிழ்‌ படிக்கலாமென்று வந்தார்‌. சேற்றூர்‌ 
மீனாட்சி சுந்தரக்‌ கவிராயர்‌ என்பவர்‌ அவரை அழைத்து வந்தார்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ 


அவரை என்பால்‌ ஒப்பித்தார்‌. நான்‌ அவருக்கு நன்னூலும்‌, மாயூரப்‌ புராணமும்‌ பாடம்‌ 
சொல்லி வந்தேன்‌. அப்பொழுதே அவரிடத்தில்‌ செய்யுள்‌ இயற்றும்‌ ஆற்றல்‌ நன்கு 
அமைந்திருந்தது. யமகம்‌, மடக்கு, திரிபு, சந்தம்‌ முதலிய அமைப்புக்களோடு 
செய்யுட்களை வெகு விரைவில்‌ இயற்றுவார்‌. அவர்‌ பாடம்‌ கேட்டு வந்த போது 
இலக்கணத்தில்‌ அவருக்கு மனம்‌ செல்லவில்லை; சில காலம்‌ இருந்துவிட்டு 
விடைபெற்றுத்‌ தம்‌ ஊருக்குப்‌ போய்விட்டார்‌. 


104 


தந்தையார்‌ விருப்பம்‌ 


என்னுடன்‌ இருந்த தந்தையார்‌ மீண்டும்‌ உடையார்‌ பாளையம்‌ பக்கம்‌ போக 
எண்ணினார்‌. ஒரு வேலையுமில்லாமல்‌ திருவாவடுதுறையில்‌ சும்மா இருக்க அவர்‌ 
விருப்பவில்லை. என்னையும்‌ உடனழைத்துச்‌ செல்ல வேண்டுமென்ற விருப்பம்‌ 
அவருக்கு இருந்தது. புராணப்‌ பிரசங்கங்கள்‌ செய்துகொண்டு நான்‌ குடும்ப 
வாழ்க்கையை நடத்தி வரவேண்டுமென்ற அபிப்பிராயம்‌ அவருக்கு மாறவில்லை. 
“இந்த ஊரில்‌ நீ இப்படியே இருந்தால்‌, நாங்கள்‌ எங்கே இருப்போம்‌? உனக்கோ 


கலியாணமாகிவிட்டது. நீ குடும்பம்‌ நடத்த வேண்டாமா? இது நல்ல இடந்தான்‌. 


மனிதனுக்குச்‌ சாப்பாடு மட்டும்‌ போதுமா? எவ்வளவு நாள்‌ நாங்கள்‌ உன்னைப்‌ பிரிந்து 
ஊர்‌ ஊராகத்‌ திரிந்த வாழ்வோம்‌? பண்டார சந்நிதிகளிடம்‌ விடைபெற்று உன்னையும்‌ 
அழைத்துப்‌ போகலாமென்று எண்ணியிருக்கிறேன்‌” என்று அவர்சொன்னார்‌. 
அவ்விதம்‌ செய்யலாமென்றோ வேண்டா மென்றோ நான்‌ சொல்லவில்லை. 
திருவாவடுதுறையை விட்டுப்‌ பிரிய எனக்கு மனமில்லை. தாய்தந்தையரைப்‌ 
பிரிந்திருப்பதும்‌ வருத்தமாக இருந்தது. எதையும்‌ துணிய மாட்டாமல்‌ இருந்தேன்‌. 


தேசிகர்‌ ஆதரவு 


இப்படி இருக்கையில்‌ ஒரு நாள்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ என்‌ தந்தையார்‌ சென்று தம்‌ 
ஊருக்குச்‌ செல்ல எண்ணியிருப்பதாகவும்‌ 


என்னையும்‌ தம்முடன்‌ அழைத்துப்‌ போக வேண்டுமென்றும்‌ தெரிவித்தார்‌. உடனே 
தேசிகர்‌, “உங்கள்‌ குமாரர்‌ இனி நம்மிடத்திலே இருக்கவேண்டியவர்‌. அவர்‌ இன்னும்‌ 
படிக்கவேண்டிய நூல்கள்‌ இருக்கின்றன. அவற்றை நாமே பாடஞ்‌ சொல்வோம்‌. 
இங்கே படிக்க வரும்‌ பிள்ளைகளுக்குப்‌ பாடஞ்‌ சொல்வதற்கு அவர்‌ மிகவும்‌ 
உபயோகப்படுகிறார்‌. பிள்ளையவர்களிடம்‌ கற்றகல்வி இனிமேல்தான்‌ அதிகமாகப்‌ 
பயன்‌ தரப்போகிறது. நீங்கள்‌ மாத்திரம்‌ இப்போது ஊர்‌ சென்று உங்கள்‌ பாத்திரம்‌ 
பண்டங்களை எடுத்துக்கொண்டு இங்கேயே ஸ்திரமாக வந்துவிடுங்கள்‌. உங்களுக்கு 
வேண்டிய செளகரியங்களெல்லாம்‌ இங்கே கிடைக்கும்படி செய்வோம்‌. வீடு கட்டிக்‌ 
கொடுக்கிறோம்‌. யாதொரு கவலையும்‌ இல்லாமல்‌ காவேரி ஸ்நானமும்‌ சிவ பூஜையும்‌ 


செய்துகொண்டு சுகமாக இருக்கலாம்‌” என்று சொன்னார்‌. 


தேசிகர்‌ இவ்வாறு சொல்லி வரும்போது என்‌ தந்தையாருக்கு வரவர ஸந்தோஷம்‌ 
அதிகமாயிற்று. அவர்‌ தம்மையே மறந்தார்‌. தேசிகர்‌ பேசி நிறுத்தியவுடன்‌ அருகில்‌ ஒரு 


105 


குத்துவிளக்கிலிருந்து இரண்ட புஷ்பங்கள்‌ (பொறிகள்‌) கீழே விழுந்தன. “ஐயா, நல்ல 
சகுனமாகிறது. இவர்‌ செளக்கியமாக இருப்பார்‌. நீங்கள்‌ போய்ச்‌ சீக்கிரம்‌ 
வந்துவிடுங்கள்‌” என்று மீண்டும்‌ தேசிகர்‌ சொல்லி வஸ்திர மரியாதை செய்து 
செலவுக்குப்‌ பத்து ரூபாயும்‌ அளித்தார்‌. இவற்றையெல்லாம்‌ அருகில்‌ இருந்து கவனித்து 
வந்த எனக்கு உள்ளந்தாங்கா மகிழ்ச்சி உண்டாயிற்று. 

குடும்ப நிலையைப்‌ பற்றியே சிந்தித்துச்‌ சிந்தித்துக்‌ கவலைக்‌ கடலில்‌ ஊறிப்‌ 
போயிருந்த என்‌ தந்தையாருக்கு எதிர்பாராதபடி அக்கவலை நீக்குதற்குரிய மார்க்கம்‌ 
கிடைக்கவே அவர்‌ பேரானந்தம்‌ அடைந்தார்‌. தேசிகரைப்‌ பாராட்டிவிட்டு நேரே 


ஜாகைக்கு வந்தார்‌. வரும்போதே, “என்ன பிரபு! என்ன பிரபு! இம்மாதிரி இடம்‌ 
எங்குமில்லை. நாம்‌ செய்த பூர்வ ஜன்ம புண்ணிய பலன்‌ தான்‌ இது” என்று சொல்லிக்‌ 


கொண்டே வந்தார்‌. 


“இப்போது நான்‌ சாமாவை அழைத்துக்கொண்டு போகவில்லை. பரமேசுவரனுடைய 


கிருபை நம்மைக்‌ காப்பாற்றுவதற்குச்‌ சித்தமாக இருக்கிறது” என்று குதூகலத்தோடு 
தாயார்‌ முதலியவர்களிடம்‌ கூறித்‌ தேசிகர்‌ சொன்னவற்றையும்‌ சொன்னார்‌. 


அப்பால்‌ ஒரு நல்ல நாளில்‌ தந்தையார்‌ எல்லோரிடமும்‌ விடை பெற்று என்‌ 


தாயாரையும்‌ தம்பியையும்‌ அழைத்துக்கொண்டு புறப்பட்டு உடையார்‌ பாளையம்‌ 


சென்றார்‌. 


சுப்பிரமணிய தேசிகருடைய பூரணமான அன்பை வெளிப்படையாக உணர்ந்த நான்‌ 
என்‌ தந்தையார்‌ பிரிந்து செல்வதனால்‌ அப்போது வருத்தமடையவில்லை. அவர்‌ போய்‌ 
விட்டு மீட்டும்‌ திரும்பி வந்து என்னோடு இருந்து வாசஞ்‌ செய்வாரென்ற நம்பிக்கை 
என்‌ மனத்தில்‌ உறுதியாயிற்று. நாள்தோறும்‌ மடத்தில்‌ நடைபெற்ற நிகழ்ச்சிகளே 
அதற்குக்‌ காரணம்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ என்னிடம்‌ அன்புடையவராயிருந்ததோடு 


நான்‌ அவருடைய அன்புக்குப்‌ பாத்திரமானவனென்பதை மடத்தில்‌ உள்ளவர்களும்‌, 


மடத்திற்கு வரும்‌ பிரபுக்களும்‌, வித்துவான்களும்‌ தெரிந்து கொள்ளும்படியும்‌ செய்தார்‌. 


பாடல்கள்‌ முதலியன 


யாரேனும்‌ பெரிய மனிதர்கள்‌ வந்தால்‌ அவ்வப்போது புதிய புதிய பாடல்களை 
இயற்றிச்‌ சொல்லும்படி எங்களுக்குத்‌ தேசிகர்‌ கட்டளையிடுவார்‌. நாங்கள்‌ கற்றறிந்த 
நூல்களிலுள்ள பாடல்களைச்‌ சொல்லிப்‌ பொருளும்‌ சொல்லச்‌ செய்வார்‌. 


106 


தொல்காப்பியப்‌ பாயிர விருத்தி, இலக்கண விளக்கச்‌ சூறாவளி, சிவஞான பாஷியம்‌ 
முதலியவற்றில்‌ சிறந்த பாகங்களை என்னைக்‌ கொண்டு படிப்பித்து அவற்றை 
வந்தவர்களுக்குத்‌ தாமே விளக்குவார்‌. அவர்‌ சொல்லுவது சுவையுடையதாக இருக்கும்‌. 
நல்ல பாடல்களிலுள்ள பகுதிகளுக்குப்‌ பதசாரம்‌ சொல்வார்‌. வந்தவர்கள்‌ கேட்டு அவர்‌ 
சொல்லும்‌ முறையை வியந்து பாராட்டுவார்கள்‌. அத்தகைய சமயங்களில்‌ எங்களுக்குப்‌ 
புதிய புதிய விஷயங்கள்‌ தெரியவரும்‌. இவ்வாறு நிகழும்‌ காலங்களில்‌ பெரும்பாலும்‌ 
படிக்கும்‌ வேலையை நானே செய்து வருவேன்‌. சில சமயங்களில்‌ குமாரசாமித்‌ 
தம்பிரானும்‌ படிப்பார்‌. 


மடத்திற்கு வரும்‌ வித்துவான்கள்‌ சுப்பிரமணிய தேசிகரைப்‌ பாராட்டிப்‌ பாடல்களும்‌, 


கீர்த்தனங்களும்‌, சுலோகங்களும்‌ இயற்றிக்கொண்டு வருவார்கள்‌. அவற்றைத்‌ 
தேசிகர்பால்‌ சொல்லிப்‌ பொருளும்‌ விரிவாகக்‌ கூறுவார்கள்‌. அவ்வாறு உள்ளவற்றில்‌ 
தமிழ்ப்‌ பாடல்களையும்‌, தமிழ்க்‌ கீர்த்தனங்களையும்‌ நான்‌ மீட்டும்‌ படித்துக்‌ 
காட்டுவேன்‌. வேறு கனவான்கள்‌ வருங்காலங்களில்‌ அப்பாட்டுக்களைச்‌ சொல்வேன்‌. 
இப்பழக்கத்தால்‌ அப்பாட்டுக்களிற்‌ பெரும்பாலன எனக்குப்‌ பாடமாயின. வடமொழி 
சுலோகங்களையும்‌ தெலுங்குப்‌ பத்தியங்களையும்‌ தெரிந்து கொண்டு சொல்பவர்‌ சிலர்‌ 
இருந்தனர்‌. 


வருபவர்கள்‌ பெறும்‌ லாபம்‌ 


கனவான்கள்‌ தேசிகரைப்‌ பார்க்க வந்து சம்பாஷிக்கும்‌ போதெல்லாம்‌ பெரும்பாலும்‌ 


கல்விசம்பந்தமான பேச்சே நடை 


பெறும்‌. இடையிடையே பாடல்கள்‌ சொல்வதும்‌, பொருள்‌ கூறுவதுமாகிய செயல்கள்‌ 
நிகழும்போது, வந்தவர்களில்‌ யாருக்கேனும்‌ தமிழ்ப்‌ பழக்கமே இல்லாவிடினும்‌ 
அப்பால்‌ அவருக்குத்‌ தமிழன்பு ஏற்பட்டு விடும்‌. “இந்த இடத்திற்குத்‌ தமிழறிவு 


இல்லாமல்‌ வருவது பெருங்குறை. அடுத்த முறை வரும்போது தமிழில்‌ எதையாவது 
தெரிந்து கொண்டு வரவேண்டும்‌” என்று உறுதி செய்து கொள்வார்‌. 


மடத்துக்கு முதல்‌ முறையாக வரும்‌ வித்துவான்கள்‌ அங்கே பெறும்‌ ஆதரவால்‌ 
இரண்டா முறை வரும்போது கல்வி அறிவில்‌ ஒரு படி உயர்வு பெற்று அதற்கு ஏற்ற 
பரிசைப்‌ பெற வேண்டுமென்ற ஊக்கத்தைக்‌ காட்டுவார்கள்‌. வரும்‌ கனவான்‌க௧ளோ 


அடுத்த முறை வரும்போது தாமும்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ பற்றி ஏதேனும்‌ பேசுவதற்கு ஏற்ற 


107 


பயிற்சியைச்‌ செய்து கொண்டு வருவார்கள்‌. இருவகையினரும்‌ மடத்துப்‌ பழக்கத்தால்‌ 
லாபத்தையே பெற்றனர்‌. 


வேதநாயகம்‌ பிள்ளை 


மாயூரத்தில்‌ முன்சீபாக இருந்த வேதநாயகம்‌ பிள்ளை சில முறை திருவாவடுதுறை 
மடத்துக்கு வருவதுண்டு. அப்பொழுதெல்லாம்‌ அவர்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ 
விஷயமாகப்‌ பாடல்களை இயற்றி வருவார்‌. அவற்றை நான்‌ படித்துக்‌ காட்டுவேன்‌. 
எளிய நடையில்‌, கேட்பவர்கள்‌ விரைவிற்‌ பொருளை உணர்ந்து இன்புறும்‌ படி 
அப்பாடல்கள்‌ இருக்கும்‌. ஒரு கிறிஸ்தவ கனவான்‌ சைவ மடாதிபதியைப்‌ 
புகழ்வதென்றால்‌ அது மிகவும்‌ அரிய செய்தி யன்றோ? அன்றியும்‌ பொறுப்புள்ள 
அரசாங்க உத்தியோகம்‌ ஒன்றை வகித்து வந்தவரும்‌, பிறரை அதிகமாக லக்ஷியம்‌ 
செய்யாதவருமான வேதநாயகம்‌ பிள்ளை பாடினாரென்பது யாவருக்கும்‌ வியப்பை 


உண்டாக்கியது. 


பிள்ளையவர்களுடைய மாணாக்கராகிய வேதநாயகம்‌ பிள்ளை அப்புலவர்‌ மூலமாகத்‌ 
திருவாவடுதுறை மடத்தின்‌ பெருமையையும்‌, அதன்‌ தலைவருடைய கல்வியறிவு 
ஒழுக்கச்‌ சிறப்புக்களையும்‌ உணர்ந்திருந்தார்‌. தாமே நேரில்‌ பார்த்தபோது அம்மடம்‌ 
தமிழ்‌ வளர்க்கும்‌ நிலயமாக இருப்பதை அறிந்தார்‌. இவற்றால்‌ சுப்பிரமணிய 
தேசிகரிடம்‌ அவருக்கு நல்ல மதிப்பு உண்டாயிற்று. 


தேசிகரை அவர்‌ பாராட்டி, “இங்கிலீஷ்‌ பாஷை தலையெடுத்து வரும்‌ இக்காலத்தில்‌ 
தமிழைப்‌ பாதுகாத்து விருத்தி செய்ய நானென்று கங்கணங்கட்டிக்கொண்டாய்‌” என்ற 


கருத்தமைய ஒரு செய்யுள்‌ பாடியிருக்கிறார்‌. அது வருமாறு:- 


“வானென்‌ றுதவ வருஞ்சுப்ர மண்ய வரோதயனே தானென்று வெண்ணரன்‌ பாஷையிந்‌ 
நாட்டிற்‌ றலையெடுக்க ஏனென்று கேட்பவ ரில்லாத்‌ தமிழை இனிதளிக்க நானென்று 
கங்கணங்‌ கட்டிக்கொண் டாயிந்த நானிலத்தே.” 

[வான்‌-மேகம்‌. வெண்ணரன்‌ பாஷை-வெள்ளைக்காரர்‌ பாஷையாகிய 


ஆங்கிலம்‌.] 


வேதநாயகம்‌ பிள்ளை அவ்வப்போது பாடிய பாடல்கள்‌ பல யாரேனும்‌ மடத்திற்கு 


வந்தால்‌ அவர்கள்‌, “முன்சீப்‌ வேதநாயகம்‌ பிள்ளையவர்கள்‌ ஸந்நிதானத்தைப்‌ பற்றிப்‌ 


108 


பாடியிருக்கிறார்களாமே?” என்று கேட்பார்கள்‌. உடனே தேசிகர்‌ அப்பாடல்களைச்‌ 
சொல்லும்படி எனக்கு உத்தரவிடுவார்‌. நான்‌ இசையுடன்‌ சொல்லி அர்த்தமும்‌ 


உரைப்பேன்‌. 


தாது வருஷப்‌ பஞ்சம்‌ 


தாது வருஷத்தில்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ கடுமையான பஞ்சம்‌ உண்டாயிற்று. அப்போது 
அயலூரிலிருந்து உணவுக்கு வழியின்றி வந்தவர்களுக்கு வேலை கொடுப்பதற்காகச்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ பல புன்செய்‌ நிலங்களை நன்செய்களாக்கினர்‌. பல இடங்களில்‌ 
கஞ்சித்‌ தொட்டிகளை வைத்து ஜனங்களுக்குக்‌ கஞ்சி வார்க்கச்‌ செய்தார்‌. 


அக்காலத்தில்‌ தேசிகரைப்‌ பாராட்டி வேதநாயகம்‌ பிள்ளை பல பாடல்கள்‌ பாடினர்‌. 
அவற்றுள்‌ ஒன்று வருமாறு:- 


“எரியொத்த பஞ்ச மிடங்கரை யொத்த திடங்கர்பற்றும்‌ 

கரியொத்‌ தனபல்‌ லுயிர்களப்‌ பஞ்சக்‌ கராமடிக்க 

அரியொத்‌ தனன்சுப்‌ பிரமணி யைய னரிசக்கரம்‌ 

சரியொத்‌ தனவவ னீந்திடும்‌ பொன்வெள்ளிச்‌ சக்கரமே.” 

[இடங்கர்‌ - முதலை. கரா - முதலை. அரி - திருமால்‌. பொன்‌ சக்கரம்‌ - பவுன்‌. வெள்ளிச்‌ 


சக்கரம்‌ - ரூபாய்‌.] 


சில சமயங்களில்‌ அவர்‌ சில பாடல்களைப்‌ பாடி எனக்கு அனுப்பி, “இவற்றைச்‌ 


சந்நிதானத்திடம்‌ படித்துக்‌ காட்டவேண்டும்‌” என்று கடிதமும்‌ எழுதுவார்‌. அக்கடிதம்‌ 
செய்யுளாகவே இருப்பதும்‌ உண்டு அவர்‌ விருப்பப்படியே நான்‌ செய்வேன்‌. 


மடத்து நிர்வாக சம்பந்தமாக ஏதேனும்‌ கவனிக்க வேண்டுமாயினும்‌, ஆங்கிலத்தில்‌ 
விண்ணப்பம்‌ முதலியன எழுத வேண்டுமாயினும்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ வேதநாயகம்‌ 
பிள்ளைக்கு அதனைச்‌ சொல்லியனுப்புவார்‌. வக்கீல்கள்‌ அதிகமாக மடத்திற்கு வந்து 
பழகும்‌ காலமன்று அது. மிகவும்‌ சுலபமாக விவகாரங்களைத்‌ தீர்த்துக்கொள்ளும்‌ 
வழக்கம்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ அமைந்திருந்தது. 


என்பால்‌ அன்பு 


109 


இவ்வாறு வேதநாயகம்‌ பிள்ளையிடம்‌ ஏதேனும்‌ காரியம்‌ இருக்குமானால்‌ 
பெரும்பாலும்‌ தேசிகர்‌ என்னையே அனுப்புவார்‌. நான்‌ மாயூரஞ்‌ சென்று அவர்‌ 
வீட்டுக்குப்போய்‌ அவரோடு பேசியிருந்து, சென்ற காரியத்தை முடித்துக்‌ கொண்டு 
வருவேன்‌. இங்ஙனம்‌ போகும்‌ சமயங்களிலெல்லாம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை இயற்றிய 
புதிய பாடல்களை அவர்‌ தம்பி மூலமாகப்‌ பெற்றுப்‌ படித்தும்‌ படித்துக்‌ காட்டியும்‌ 
இன்புறுவேன்‌. தமிழ்‌ நூல்‌ சம்பந்தமான விஷயங்களைப்‌ பற்றியும்‌ பிள்ளையவர்களைப்‌ 
பற்றியும்‌ சம்பாஷிப்போம்‌. வேதநாயகம்‌ பிள்ளை அதிகமாகப்‌ பேசமாட்டார்‌. பேசும்‌ 
வார்த்தைகள்‌ அர்த்த புஷ்டியுள்ளனவாக இருக்கும்‌. உத்தியோகத்திலே இருந்து 
சிறப்புற்றவராதலின்‌ ஒருவருடைய தாக்ஷிண்யம்‌ வேண்டுமென்று எதிர்பார்க்கும்‌ 


நிலையில்‌ அவர்‌ இல்லை; அதனால்‌ அவர்‌ பலரோடு பழகுவதில்லை. 


அத்தகையவருடைய பழக்கம்‌ மடத்தின்‌ சம்பந்தத்தால்‌ எனக்கு உண்டாயிற்று. முதலிற்‌ 
பழகும்போது உத்தியோகஸ்தராகிய அவரிடம்‌ எங்ஙனம்‌ பழகுவது என்ற அச்சம்‌ 
இருந்தாலும்‌ நாளடைவில்‌ அச்சம்‌ நீங்கியது; அவர்‌ என்னிடம்‌ மிக்க அன்போடு 
பழகினார்‌. அவருடைய இறுதிக்‌ காலம்‌ வரையில்‌ அப்பழக்கம்‌ விட்டுப்‌ போகாமல்‌ 
விருத்தி அடைந்தது. 


67. சந்திரசேகர கவிராஜ பண்டிதர்‌ 


சுப்பிரமணிய தேசிகரது அன்பு வர வர விருத்தியானதை நான்‌ பல வகையிலும்‌ 
உணர்ந்தேன்‌. கும்பகோணம்‌ முதலிய இடங்களிலுள்ள கனவான்களை ஏதேனும்‌ 
முக்கியமான விஷயமாகப்‌ பார்த்துப்‌ பேசி வர வேண்டுமானால்‌ தேசிகர்‌ என்னை 


அனுப்புவார்‌. 


சங்கட நிலை 


அக்காலத்திற்‌ கும்பகோணத்துக்கு இருப்புப்பாதை ஏற்படாமையால்‌ 
திருவாவடுதுறையிலிருந்து நான்‌ பெரும்பாலும்‌ கும்பகோணத்துக்கு அடிக்கடி நடந்தே 
செல்வேன்‌. கிட்டத்தட்ட 12 மைல்‌ தூரம்‌ இருக்கும்‌. அங்கே பார்க்க 
வேண்டியவர்களைப்‌ பார்த்துப்‌ பேசவேண்டியவற்றைப்‌ பேசி விஷயங்களை அறிந்து 
வருவேன்‌. இரவு கும்பகோணத்தில்‌ தங்கும்படி நேரிட்டால்‌ எனக்கு ஆகாரம்‌ 
கிடைப்பது கஷ்டமாகி விடும்‌, தெரிந்தவர்‌ யாரும்‌ இல்லாமையால்‌ எந்த வீட்டுக்கும்‌ 


110 


போவதில்லை. சாப்பாட்டு விடுதியில்‌ போய்ச்‌ சாப்பிடக்‌ கையில்‌ பணம்‌ இராது. 
இந்நிலையில்‌ எங்கேனும்‌ தருமத்துக்குச்‌ சாப்பாடு கிடைக்குமாவென்று விசாரிப்பேன்‌. 


கும்பகோணம்‌ மகாமகதீர்த்தத்தின்‌ கீழ்பாலுள்ள அபிமுகேசுவர ஸ்வாமி கோவிலில்‌ 
தேசாந்தரிகளுக்கு உணவு அளிப்பதற்கு ஒரு தர்மசாலை இருந்தது. அங்கே சென்று என்‌ 
பசியைத்‌ தீர்த்துக்‌ கொண்டு தர்ம சாலையை ஏற்படுத்திய மகா புருஷனை மனமார 


வாழ்த்துவேன்‌. சில சமயங்களில்‌ நான்‌ யாரைப்‌ பார்க்கப்‌ போவேனோ அவர்‌ 


என்னோடு நெடுநேரம்‌ பேசியிருந்துவிட்டால்‌ தர்ம சாலையில்‌ அகாலமாய்விடும்‌. 
ஆகாரம்‌ கிடைக்காது. 


நான்‌ போகும்‌ இடங்களில்‌ அங்கேயுள்ளவர்கள்‌ எனக்கு வேண்டிய செளகரியங்களைச்‌ 
செய்து கொடுப்பார்களென்று சுப்பிரமணிய தேசிகர்‌ எண்ணியிருப்பார்‌. நான்‌ மடத்தில்‌ 
வேண்டிய பொருள்களை எளிதிற்‌ பெற்றுக்‌ கொள்பவனாதலால்‌ இத்தைய 
சந்தர்ப்பங்களில்‌ எனக்கு வேண்டிய செளகரியங்களை நானே செய்து 
கொள்வேனென்று நினைத்திருக்கலாம்‌. அக்கனவான்களோ, மடத்திலிருந்து வரும்‌ 
எனக்கு மடத்தாராலேயே எல்லாவித செளகரியங்களும்‌ அமைந்திருக்குமென்று 
நினைப்பார்கள்‌. இவ்விருசாராரும்‌ இவ்வாறு நினைப்பதில்‌ தவறு ஒன்றுமில்லை. 
ஆனால்‌ ஒன்றையும்‌ வெளிக்காட்டாமல்‌ நான்‌ கஷ்டத்துக்கு உள்ளானேன்‌. உண்மை 
தெரிந்தால்‌ இருசாராரும்‌ மிகவும்‌ வருத்தமுறுவார்‌. “அவர்களே தெரிந்து 
கவனித்தாலன்றி நாம்‌ தெரிவிப்பது சரியன்று” என்று எண்ணி வந்த காரியத்தைக்‌ 


கவனிப்பதையே கடமையாக நான்‌ கொண்டிருந்தேன்‌. 


புதிய பண்டிதர்‌ 


கும்பகோணம்‌ காலேஜில்‌ இருந்த தியாகராஜ செட்டியார்‌ 1-8-1876 முதல்‌ ஆறு 


மாதங்கள்‌ ரஜா எடுத்துக்‌ கொண்டார்‌. 


அவருடைய ஸ்தானத்தில்‌ சித்தூர்‌ ஹைஸ்கூலில்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக இருந்த 
தில்லையம்பூர்‌ சந்திரசேகர கவிராஜ பண்டிதரென்பவரை நியமித்தார்கள்‌. அவர்‌ 
சென்னையில்‌ மிக்க புகழ்‌ பெற்ற வித்துவானாக விளங்கிய ஸ்ரீ விசாகப்‌ 


பெருமாளையரிடம்‌ பாடம்‌ கேட்டவர்‌; அவர்‌ எழுதிய பஞ்ச லக்ஷண வினாவிடை, பால 


போதவிலக்கணம்‌ என்பவற்றையும்‌, நன்னூல்‌ விருத்தியுரை, யாப்பருங்கலக்‌ 


காரிகையுரை, தண்டி யலங்கார வுரை, வச்சணந்தி மாலை முதலிய நூல்களையும்‌ 


111 


அச்சிட்டவர்‌; தமிழ்‌ நாட்டில்‌ அங்கங்கே வழங்கும்‌ தனிப்‌ பாடல்களையெல்லாம்‌ 


திரட்டித்‌ தனிப்‌ பாடற்றிரட்டு என்ற பெயரோடு முதல்‌ முதல்‌ வெளியிட்டவர்‌ அவரே. 


சென்னையில்‌ பலகாலமிருந்து தாண்டவராய முதலியார்‌ முதலிய வித்துவான்‌௧ளோடு 
பழகிய அவரைப்‌ பார்த்துப்‌ பேச வேண்டுமென்ற விருப்பம்‌ சுப்பிரமணிய தேசிகருக்கு 
இருந்தது. அவர்‌ வேலையிலமர்ந்து ஒரு மாத காலமாயிற்று. சுப்பிரமணிய 
தேசிகருடைய புலமையையும்‌ சிறந்த குணங்களையும்‌ அவரும்‌ கேள்வியுற்றவராதலின்‌ 
அப்‌ பெரியாரைத்‌ தரிசிக்க வேண்டுமென்ற ஆவலோடிருந்தார்‌. ஆனாலும்‌, “பெரிய 
இடமாயிற்றே; நாம்‌ போனால்‌ அவர்களைச்‌ சுலபமாகப்‌ பார்க்க முடியுமோ முடியாதோ! 
அவர்கள்‌ விஷயமாக ஏதேனும்‌ ஒரு பிரபந்தம்‌ இயற்றிக்‌ கொண்டு போய்ப்‌ 
பார்க்கலாம்‌” என்று எண்ணிச்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ விஷயமாக ஒரு 


நான்மணிமாலையை இயற்றினார்‌. 


தேசிகர்‌ ஆவல்‌ 


சுப்பிரமணிய தேசிகருக்குப்‌ பண்டிதரைப்‌ பார்த்துப்‌ பேச வேண்டுமென்ற ஆவல்‌ 
அதிகமாயிற்று. ஆதீன வித்துவானும்‌ தேசிகருக்குத்‌ தமிழ்ப்‌ பாடம்‌ சொன்னவருமான 
தாண்டவராயத்‌ தம்பிரானென்னும்‌ புலவர்‌ சிகாமணி சென்னையில்‌ சில காலம்‌ 
இருந்தவர்‌. அங்குள்ள வித்துவான்‌௧ளோடு பழகினவர்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ 
அத்தம்பிரான்‌ மூலமாகச்‌ சென்னைப்‌ புலவர்களுடைய பெருமையை அறிந்திருந்தார்‌. 
சந்திரசேகர கவிராஜ பண்டிதர்‌ மூலமாகப்‌ பின்னும்‌ விரிவாகத்‌ தெரிந்து கொள்ள 
அப்போது எண்ணினார்‌. 


ஒரு நாள்‌ தேசிகர்‌ என்னை அழைத்து, “இன்று கும்பகோணம்‌ வரையில்‌ போய்‌ வர 


வேண்டும்‌” என்று சொன்னார்‌. 


வழக்கப்படி மடத்துக்‌ காரியமாக யாரிடமேனும்‌ அனுப்புவார்‌ என்று எண்ணினேன்‌. 
“சந்திரசேகர கவிராஜ பண்டிதரிடம்‌ நாம்‌ பார்த்துப்‌ பேச விரும்புகிறோமென்று 
தெரிவித்து அவரை அழைத்து வர வேண்டும்‌” என்று அவர்‌ சொன்னபோது ஒரு 
வித்துவானுடைய பழக்கத்தைத்‌ தாமே வலிந்து செய்து கொள்வதை அவர்‌ ஒரு 


குறையாக எண்ணவில்லையே யென்பதை உணர்ந்து நான்‌ விம்மிதம்‌ அடைந்தேன்‌. 


112 


சந்திரசேகர கவிராஜ பண்டிதரைப்‌ பார்த்துப்‌ பழக வேண்டுமென்ற விருப்பம்‌ எனக்கும்‌ 
மற்ற மாணாக்கர்களுக்கும்‌ இருந்தது. என்‌ இளமையில்‌ தமிழில்‌ சுவை உண்டாக்கிய 
தனிப்பாடற்றிரட்டு அவராற்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றதென்ற நினைவு அவரிடம்‌ எனக்கு 


அதிக மதிப்பை உண்டாக்கியது. நான்‌ உடனே கும்பகோணத்தை நோக்கிப்‌ 


புறப்பட்டேன்‌. 


அவரது ஆவல்‌ 


கும்பகோணத்தில்‌ அவரைக்‌ கண்டு விஷயத்தைத்‌ தெரிவித்த போது அவர்‌, “நான்‌ 
பெரிய அபசாரம்‌ செய்துவிட்டேன்‌. சந்நிதானத்தின்‌ பெருமையை நான்‌ நன்றாக 
கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. இந்த ஊருக்கு நான்‌ வந்தவுடனே அங்கே வந்து 
ஸந்நிதானத்தைத்‌ தரிசித்திருக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ இருந்தது. ஒரு பிரபந்தமும்‌ 
இயற்றியிருக்கிறேன்‌” என்று சொன்னார்‌. திருவாவடுதுறை மடத்தைப்‌ பற்றியும்‌ 
சுப்பிரமணிய தேசிகரைப்‌ பற்றியும்‌ பிள்ளையவர்களைப்‌ பற்றியும்‌ விசாரித்தார்‌. நான்‌ 
சொல்லச்‌ சொல்ல அவர்‌ கேட்டு மிக்க மகிழ்ச்சியை அடைந்தார்‌. அப்பால்‌, “இன்று 
காலேஜூக்குப்‌ போக வேண்டியிருக்கிறது. இந்தச்‌ சனிக்கிழமை காலையில்‌ அங்கே 
வந்து ஸந்நிதானத்தை அவசியம்‌ தரிசிக்கிறேன்‌. அப்படியே சொல்ல வேண்டும்‌” 


என்றார்‌. 


திரும்பி நான்‌ திருவாவடுதுறைக்குப்‌ பிற்பகல்‌ மூன்று மணிக்கு வந்து தேசிகரிடம்‌ 
நடந்த விஷயத்தைத்‌ தெரிவித்தேன்‌. தாம்‌ சொன்னபடியே சந்திரசேகர கவிராஜ 
பண்டிதர்‌ சனிக்கிழமை காலையில்‌ தம்‌ குமாரராகிய சிவகுருநாத பிள்ளை என்பவரை 
அழைத்துக்‌ கொண்டு திருவாவடுதுறைக்கு வந்தார்‌. தேசிகர்‌ அவரோடு மிக்க 
சந்தோஷமாகச்‌ சம்பாஷணை செய்தார்‌. விசாகப்‌ பெருமாளையர்‌, சரவணப்‌ 
பெருமாளையர்‌. மகாலிங்கையர்‌, தாண்டவராய முதலியார்‌, ராமானுஜ கவிராயர்‌ 
முதலிய வித்துவான்‌களைப்‌ பற்றி விசாரித்தார்‌. அவர்களுடைய 
குணவிசேஷங்களையும்‌, அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ நிகழ்ந்த சுவையுள்ள 


வரலாறுகளையும்‌ பண்டிதர்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌. 


நான்மணி மாலை 


தாம்‌ தேசிகர்‌ மீது இயற்றி அச்சிட்டுக்‌ கொணர்ந்த நான்மணி மாலையை அன்று 
பிற்பகலில்‌ பண்டிதர்‌ மடத்திற்‌ படித்துப்‌ பிரசங்கம்‌ செய்தார்‌. அப்போது 


தம்பிரான்களும்‌, வேறு மாணாக்கர்களும்‌, மதுரை இராமசாமி பிள்ளையும்‌, சில 


113 


வித்துவான்களும்‌ இருந்தார்கள்‌. அப்பிரபந்தத்தில்‌ செய்யுள்தோறும்‌ சுப்பிரமணிய 
தேசிகருடைய பெயர்‌ வரவில்லை. அது முறையன்றென்று தம்பிரான்கள்‌ ஆட்சேபம்‌ 
செய்தார்கள்‌. அப்போது அங்கே வந்திருந்த கும்பகோணம்‌ டவுன்‌ ஹைஸ்கூல்‌ 
ஸம்ஸ்கிருத பண்டிதர்‌ சடகோபாசாரியரென்பவர்‌ அவரை நோக்கி, “என்ன, பதில்‌ 
சொல்லாமலிருக்கிறீர்களே? இந்த நூலை எடுத்துக்‌ கொண்டு போய்‌ மற்றோர்‌ 
ஆதீனத்தில்‌ இதே பாட்டைப்‌ படித்துக்‌ காட்டலாமே. இந்த ஆதீனகர்த்தரைப்‌ 
பற்றியதுதானென்பதற்கு ஒவ்வொரு பாட்டிலும்‌ அடையாளம்‌ இருக்க வேண்டாமோ?” 
என்று கேட்டார்‌. அப்படி அவர்‌ வெட்டெனப்‌ பேசியதைக்‌ கேட்டபோது எனக்கே மிக்க 
வருத்தமுண்டாயிற்று. கவிராஜ பண்டிதரோ பொறுமையோடு பேசாமலிருந்து 
விட்டார்‌. அந்தத்‌ தடைக்கு விடை சொல்லும்‌ ஆற்றல்‌ அவருக்கு இருந்தாலும்‌ 


அனாவசியமாக விவாதத்தைக்‌ கிளப்ப அவர்‌ விரும்பவில்லை. 


பாராட்டு பாடல்‌ 


நான்மணிமாலை முற்றும்‌ பிரசங்கம்‌ செய்து நிறைவேறியது. மறுநாள்‌ பண்டிதர்‌ 
தேசிகர்‌ மீது பல புதிய பாடல்களை இயற்றிச்‌ சொல்லிக்‌ காட்டினார்‌. அவரைப்‌ 


பாராட்டி அப்போது பின்வரும்‌ பாடலை நான்‌ சொன்னேன்‌:- 


“வற்றா வருட்சுப்‌ பிரமணி யப்பெயர்‌ வள்ளல்‌ மலர்ப்‌ 


பொற்றாட்‌ புகழைப்பல்‌ பாமாலையாகப்‌ புனைந்தழகாச்‌ 


சொற்றா னியற்சந்‌ திரசே கரபண்டித சுகுணன்‌ 
சற்றாய்‌ பவர்களும்‌ முற்றா மகிழ்வு தலைக்கொளவே.” 


சுப்பரிமணிய தேசிகர்‌ தம்‌ ஸந்தோஷத்தைக்‌ குறிப்பாகப்‌ புலப்படுத்தினர்‌. பண்டிதர்‌ 


மகிழ்ந்து என்னைப்‌ பாராட்டி, 


“நேமிநா தன்வழுத்தும்‌ நித்தன்‌ கைலையுறை 
வாமிநா தன்புகழை வாழ்த்து மென்மேல்‌-தோமினற்சீர்‌ 
சாமிநா தக்கவிஞன்‌ சாற்றும்‌ பனுவலைப்‌ போல்‌ 


பாமினா ளும்பகர்‌ வளோ” 


என்ற செய்யுளைச்‌ சொன்னார்‌. 


114 


[நேமிநாதன்‌ - திருமால்‌. வாமிநாதன்‌ - சிவபெருமான்‌; வாமி - உமை. பாமினாள்‌ - 


கலைமகள்‌.] 


தம்பிரான்களும்‌ சடகோபாசாரியரும்‌ கேட்ட கேள்விகளால்‌ மன அமைதியை 


இழந்திருந்த பண்டிதர்‌ என்னுடைய பாட்டினால்‌ மிக்க மகிழ்ச்சியுற்றார்‌. அதன்‌ 
விளைவாக எழுந்ததே இச்செய்யுள்‌. 


தம்பிரான்கள்‌ கூற்று 


மடத்திலிருந்து எல்லோரும்‌ வெளியே வந்தவுடன்‌ அவர்கள்‌ பண்டிதரைப்‌ பற்றி 
என்னிடம்‌ குறைகூறத்‌ தொடங்கினார்கள்‌. “என்னையா பண்டிதர்‌ அவர்‌? தூரத்துப்‌ 
பச்சை கண்ணுக்கு அழகு. அவரிடத்தில்‌ சந்நிதானத்துக்கும்‌ உங்களுக்கும்‌ அவ்வளவு 
மோகம்‌ ஏற்பட்டது ஏன்‌? அவர்‌ பாட்டு ஒன்றாவது ரசமாயில்லையே. அவர்‌ சொன்ன 
பாட்டு உங்களைப்‌ பாராட்டுவதற்காக உத்தேசித்ததன்று. நீங்கள்‌ பாடியது போல 
விரைவில்‌ பாடத்‌ தமக்கும்‌ முடியு மென்பதைச்‌ சந்நிதானத்துக்குத்‌ தெரிவிக்க 
வேண்டுமென்பதுதான்‌ அவர்‌ நோக்கம்‌. பாடினாரே அந்தப்‌ பாட்டுத்தான்‌ எவ்வளவு 
லட்சணம்‌! 'வாமிநாதன்‌ புகழை வாழ்த்து மென்மேல்‌' என்று தம்மைத்‌ தாமே புகழ்ந்து 


கொள்கிறாரே. கடைசியடியில்‌ சரியான படி மோனையையே காணோமே.” 


நான்‌ அவர்களைக்‌ கையமர்த்தி, “வித்துவான்‌௧ளை இப்படி அவமதிப்பது பிழை. அவர்‌ 


இந்த ஆதீனத்தைப்‌ பற்றி என்ன நினைத்துக்‌ கொள்வார்‌? உங்களுக்குப்‌ பதில்‌ 
சொல்லத்‌ தெரியாமலா அவர்‌ பேசாமலிருந்தார்‌ சில பழைய நூல்களில்‌ இத்தகைய 
அமைப்பு உண்டு. அவர்‌ பெருமை உங்களுக்குத்‌ தெரியாது. பெரிய வித்துவானிடம்‌ 


பாடங்‌ கேட்டவர்‌” என்று சமாதானம்‌ சொன்னேன்‌. 


பண்டிதர்‌ சில நாள்‌ திருவாவடுதுறையிலேயே தங்கினார்‌. அப்போது நான்‌ 
அவருடனிருந்து பல அரிய விஷயங்களைத்‌ தெரிந்து கொண்டேன்‌. சுப்பிரமணிய 
தேசிகரிடம்‌ அவர்‌ சாஸ்திர விஷயமான சந்தேகங்களைத்‌ தெரிந்து கொண்டார்‌. தனிப்‌ 
பாடற்றிரட்டை இரண்டாமுறை பதிப்பிக்க உத்தேசித்திருப்ப தாகவும்‌ எனக்குத்‌ 
தெரிந்த தனிப்‌ பாடல்களையும்‌ திரட்டி அனுப்பினால்‌ சேர்த்துக்‌ கொள்வதாகவும்‌ 


சொன்னார்‌. தேசிகர்‌ அவருக்குத்‌ தக்க மரியாதை செய்து விடை கொடுத்தனுப்பினார்‌. 


கவிராயர்‌ 


115 


கும்பகோணத்தில்‌ இருந்த காலத்தில்‌ கவிராஜ பண்டிதர்‌ சில முறை 


திருவாவடுதுறைக்கு வந்துபோனதுண்டு. பிற்காலத்தில்‌ 


எனக்கும்‌ அவருக்கும்‌ அடிக்கடி கடிதப்போக்கு வரவு நடை பெற்றது. அவர்‌ 
விரும்பியபடியே தனிப்பாடற்றிரட்டு இரண்டாம்‌ பதிப்பில்‌ உபயோகித்துக்‌ 


கொள்ளும்படி நான்‌ பல பாடல்களை எழுதியனுப்பினேன்‌. அவற்றுள்‌ என்‌ பாடல்களும்‌ 
சில உண்டு. அவர்‌ எல்லாவற்றையும்‌ சேர்த்துப்‌ பதிப்பித்தார்‌. அவர்‌ என்‌ பாடல்களை, 
“திருவாவடுதுறைச்‌ சாமிநாத கவிராயர்‌ பாடியவை” என்று தலையிட்டு 
அச்சிட்டிருந்தார்‌. பார்த்த சுப்பிரமணிய தேசிகர்‌ “சம்பிரதாயம்‌ தெரியாமல்‌ இப்படிப்‌ 
போட்டிருக்கிறாரே!” என்று புன்முறுவல்‌ பூத்தார்‌: நாங்களும்‌ சிரித்தோம்‌: “கவிராயர்‌ 
வாள்‌” என்று நண்பர்‌ சிலர்‌ என்னை அழைத்து நகைக்கலாயினர்‌. 


68. திரிசிரபுரம்‌ கோவிந்த பிள்ளை 


நானும்‌ சண்பகக்‌ குற்றாலக்‌ கவிராயரும்‌ சில தம்பிரான்களும்‌ கம்பராமாயணத்தை 
ஆராய்ந்து படித்து வந்தபோது இடையிடையே சந்தேகங்கள்‌ எழுந்தன. அவற்றைத்‌ 
தெளிந்துகொள்ள வழியில்லாமல்‌ மயங்கினோம்‌. அக்காலத்தில்‌ திரிசிரபுரம்‌ கோவிந்த 
பிள்ளை என்னும்‌ வித்துவான்‌ கம்பராமாயண பாடம்‌ சொல்வதில்‌ சிறந்தவரென்று 


நாங்கள்‌ கேள்வியுற்றோம்‌. 


'வித்வத்ஜன சேகரர்‌' 


அவர்‌ கம்பராமாயணம்‌ முழுவதையும்‌ அச்சிட்டவர்‌; சுந்தர காண்டத்தைத்‌ தாம்‌ எழுதிய 
உரையுடன்‌ வெளிப்படுத்தியவர்‌; 'வித்வத்ஜன சேகரர்‌' என்னும்‌ பட்டமுடையவர்‌; 
திவ்விய பிரபந்த வியாக்கியானங்களிலும்‌ வைஷ்ணவ சம்பிரதாய நூல்களிலும்‌ 
அவருக்கு நல்ல பயிற்சி உண்டு. அவரை வருவித்தால்‌ இராமயணத்தைக்‌ கேட்டுப்‌ 
பயன்‌ பெறலாமென்பது எங்கள்‌ கருத்து. அவர்‌ அக்காலத்தில்‌ பாபநாசத்துக்கு 
வடக்கேயுள்ள கபிஸ்தலமென்னும்‌ ஊரில்‌ இருந்தார்‌. அங்குள்ள பெருஞ்‌ செல்வராகிய 
ஸ்ரீமான்‌ துரைசாமி மூப்பனார்‌ என்பவருக்கு அவர்‌ பல நூல்கள்‌ பாடம்‌ சொல்லிவிட்டு 
அப்போது கம்ப ராமாயணம்‌ சொல்லி வந்தாரென்று தெரிந்தது. 


116 


கோவிந்தபிள்ளை கபிஸ்தலத்தில்‌ இருப்பதையும்‌ அவரிடம்‌ கம்ப ராமாயணம்‌ பாடம்‌ 


கேட்கும்‌ விருப்பம்‌ எங்களுக்கு உள்ளதென்‌ 


பதையும்‌ நாங்கள்‌ சமயம்‌ அறிந்து சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ தெரிவித்தோம்‌. அவர்‌ 
கோவிந்தபிள்ளையின்‌ திறமையைப்பற்றி முன்பே கேள்வியுற்றவர்‌. அவர்‌ மடத்திற்கு 
அதுவரையில்‌ வராமையால்‌ அவரது பழக்கம்‌ தேசிகருக்கு இல்லை. மாணாக்கர்களது 
கல்வியபிவிருத்தியை எண்ணி எந்தக்‌ காரியத்தையும்‌ செய்ய முன்வரும்‌ தேசிகர்‌ 
உடனே மூப்பனாரிடம்‌ தக்க மனிதரை அனுப்பிச்‌ சில காலம்‌ கோவிந்த பிள்ளையைத்‌ 
திருவாவடுதுறையில்‌ வந்து இருந்து மாணாக்கர்களுக்கு ராமாயண பாடம்‌ சொல்லச்‌ 


செய்யவேண்டும்‌ என்று தெரிவிக்கச்‌ செய்தார்‌. 


என்‌ உத்ஸாகம்‌ 


மூப்பனார்‌ உடனே கோவிந்த பிள்ளையிடம்‌ திருவாவடுதுறை மடத்தின்‌ பெருமையை 
எடுத்துச்‌ சொல்லி அவரைத்‌ தக்க செளகரியங்கள்‌ செய்வித்துத்‌ திருவாவடுதுறைக்கு 
அனுப்பினார்‌. அவருடன்‌ தேரழுந்தூர்‌ வாசியாகிய ஸ்ரீ வைஷ்ணவ ஆசாரிய புருஷர்‌ 
ஒருவரும்‌ வந்தார்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ அவர்களுக்கு தக்க விடுதிகள்‌ ஏற்படுத்தி 
உணவு முதலியவற்றிற்கு வேண்டிய பொருள்களும்‌ அனுப்பி அவர்களுக்குக்‌ 
குறைவின்றிக்‌ கவனித்துக்‌ கொள்ளும்‌ படி ஒரு காரியஸ்தரையும்‌ நியமித்தார்‌. எல்லாம்‌ 
ஒழுங்காக நடை பெறுகின்றனவா என்பதை விசாரித்துக்‌ கொள்ளும்படி என்னிடமும்‌ 
கட்டளையிட்டார்‌. அந்த வித்வானுடன்‌ பழகிப்‌ பல விஷயங்களைத்‌ 


தெரிந்துகொள்ளலாமென்ற உத்ஸாகம்‌ எனக்கு இருந்தது. 


திருவாவடுதுறைக்குக்‌ கோவிந்த பிள்ளை வந்த மறுநாள்‌ பிற்பகலில்‌ அவர்‌ 
சுப்பிரமணிய தேசிகரைத்‌ தரிசித்து, “இவ்விடத்திலுள்ள அமைப்புக்களையும்‌ 
மாணாக்கர்‌ கூட்டத்தையும்‌ கண்டு என்‌ மனம்‌ மிக்க திருப்தியை அடைகிறது” என்று 
சொன்னார்‌. கம்ப ராமாயணத்தில்‌ ஏதேனும்‌ ஒரு பாகத்தைச்‌ சொல்லிப்‌ பொருள்‌ 
சொல்ல வேண்டுமென்று தேசிகர்‌ கூறவே அவர்‌ சுந்தர காண்டத்தில்‌ காட்சிப்‌ 
படலத்தின்‌ முதற்‌ பாடலிலிருந்து சொல்லத்‌ தொடங்கினார்‌. அவர்‌ அருகிலிருந்து 
செய்யுட்களை நான்‌ படிக்கலானேன்‌. அவர்‌ மிக்க செவிடராதலால்‌ அவரது 


காதிற்படும்படி படிப்பது எனக்குச்‌ சிரமமாக இருந்தது. போதாக்‌ குறைக்கு, “என்‌ காதிற்‌ 


படும்படி ஏன்‌ படிக்கவில்லை?” என்று அடிக்கடி அவர்‌ அதட்டுவார்‌. 


இசையில்‌ வெறுப்பு 


117 


நான்‌ ராகத்துடன்‌ படிப்பது அவருக்குத்‌ திருப்தியாக இல்லை. “இசையைக்‌ 
கொண்டுவந்து குழப்புகிறீரே. இதென்ன சங்கீதக்‌ கச்சேரியா?” என்று சொல்லிவிட்டுத்‌ 
திரிசிரபுரம்‌ முதலிய இடங்களிற்‌ சொல்லும்‌ ஒருவிதமான ஓசையுடன்‌ பாடலைச்‌ 
சொல்லிக்‌ காட்டி, “இப்படியல்லவா படிக்க வேண்டும்‌? உமக்குப்‌ படிக்கத்‌ 
தெரியவில்லையே!” என்று கூறினார்‌. எனக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு உண்டாயிற்று. 
“பிள்ளையவர்கள்‌ ஒருவரே இசை விரோதி என்று எண்ணியிருந்தோம்‌. இவர்‌ கூட 
அந்த இனத்தைச்‌ சேர்ந்தவராக இருக்கிறாரே” என்று எண்ணினேன்‌. அவர்‌ சொன்ன 
இசையும்‌ எனக்குத்‌ தெரியும்‌. பிள்ளையவர்களும்‌ தியாகராச செட்டியாரும்‌ அந்த 
ஓசையோடுதான்‌ பாடல்‌ சொல்வார்களாதலால்‌ எனக்கும்‌ அந்தப்‌ பழக்கம்‌ இருந்தது. 
ஆதலால்‌ கோவிந்த பிள்ளை சொன்ன இசையிலே நான்‌ பாடலைப்‌ படித்துக்‌ 
காட்டினேன்‌. “இப்படியல்லவா படிக்க வேண்டும்‌!” என்று அவர்‌ பாராட்டினார்‌. 
தேசிகர்‌, “ஏது, சாமிநாதையருக்கு இந்த ராகம்கூட வரும்போல்‌ இருக்கிறதே!” என்று 
சொல்லி நகைத்தார்‌. 


“இதை வெளிப்படுத்தும்‌ சந்தர்ப்பம்‌ நேர்வதில்லை; இப்போது நேர்ந்திருக்கிறது” என்று 
சொன்னேன்‌. 'ராகம்‌' என்று அவர்‌ பரிகாசத்‌ தொனியோடு கூறினாரென்பதை நான்‌ 


உணர்ந்து கொண்டேன்‌. 


கோவிந்த பிள்ளையின்‌ காதிலே படும்படி படித்துப்‌ படித்து ஒரே நாளில்‌ தொண்டை 
கட்டிவிட்டது. அவர்‌ தொடர்ச்சியாகக்‌ கம்ப ராமாயணத்திற்குப்‌ பொருள்‌ சொல்லி 
வந்தார்‌. இடையிடையே அவர்‌ திவ்யப்பிரபந்த வியாக்கியானங்களிலிருந்து 
மேற்கோள்கள்‌ காட்டினார்‌. மணிப்பிரவாள நடையிலுள்ள அவற்றைக்‌ கேட்டுச்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ மிக்க சந்தோஷத்தை அடைந்தார்‌. அந்த வியாக்கியானங்களில்‌ 
அவருக்கு விருப்பம்‌ உண்டு. வைஷ்ணவ நூல்களில்‌ பயிற்சியுடையவர்‌ யாரேனும்‌ 
வந்தால்‌ அவரிடம்‌ அவ்வியாக்கியானங்களிலிருந்து சில பகுதிகளைச்‌ சொல்லச்‌ செய்து 
கேட்டு மகிழ்ந்து சம்மானம்‌ வழங்குவார்‌. 


'இருதலை மாணிக்கம்‌' 


ஒரு நாள்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ எங்களையெல்லாம்‌ பரீட்சிக்கும்‌ படி கோவிந்த 
பிள்ளையிடம்‌ சொன்னார்‌. அவர்‌ அப்படியே இலக்கண இலக்கியங்களில்‌ 
ஒவ்வொருவரையும்‌ சில சில கேள்விகள்‌ கேட்டார்‌. என்னைப்‌ பரீட்சிக்கையில்‌ 


நூற்றெட்டுத்‌ திருப்பதியந்தாதியில்‌ “ஓதக்கே ணெஞ்சே” என்னும்‌ பாட்டைக்‌ கூறிப்‌ 


118 


பொருள்‌ சொல்லும்படி ஏவினார்‌. நான்‌ சொல்லி வரும்போது அதில்‌ வரும்‌ 'அஞ்சை 
மாமணியைப்‌ போற்று' என்பதற்கு 'அஞ்சை-பஞ்சா யுதத்தை, மாமணியை-திரு மார்பில்‌ 
அணிந்த செளஸ்துபத்தை, போற்று-வழிபடு” என்று பொருள்‌ சொன்னேன்‌. உடனே 
அவர்‌ கை மறித்து, “அதற்கு அர்த்தம்‌ அப்படிச்‌ சொல்லக்‌ கூடாது. அஞ்சு ஐ மாமணியை 
என்று பிரித்து இருபத்தைந்து அக்ஷரங்களாலாகிய இருதலை மாணிக்கமென்னும்‌ 
மந்திரத்தை என்று பொருள்‌ சொல்ல வேண்டும்‌” என்றார்‌. நாங்கள்‌ கேட்டு வியந்தோம்‌. 


“சம்பிரதாயம்‌ தெரிந்தவர்களிடம்‌ கேட்பதில்‌ உள்ள பிரயோசனத்தைப்‌ பார்த்தீர்களா?” 
என்று எங்களை நோக்கிச்‌ சொல்லிவிட்டுத்‌ தேசிகர்‌ அவ்‌ வித்துவானைப்‌ 


பாராட்டினார்‌. 


தனியான இடம்‌ 


மறு நாட்‌ காலையில்‌ கோவிந்த பிள்ளை என்னைப்‌ பார்த்து, “நான்‌ சிறிது தூரம்‌ 
வெளியே போய்‌ வரவேண்டும்‌. சகாயத்துக்கு யாரையாவது வரச்சொல்லும்‌” என்றார்‌. 
அப்பொழுது என்னிடம்‌ படித்துக்‌ கொண்டிருந்த இராமகிருஷ்ண பிள்ளை என்பவரை 
அவருடன்‌ அனுப்பினேன்‌. அம்மாணாக்கர்‌ திருமண்‌ அணிபவர்‌; வைஷ்ணவ 


சம்பிரதாயத்திலே பற்றுடையவர்‌. பாடம்‌ கேட்கும்போது விஷ்ணு தூஷணையாக 


உள்ள பகுதிகள்‌ வந்தால்‌ மிகவும்‌ கஷ்டப்படுவார்‌. “இப்படிதான்‌ ஒரு மதத்தினர்‌ 
மற்றொரு மதத்தினரைத்‌ தூஷிப்‌ பார்கள்‌. நாம்‌ அதைக்‌ கவனியாமல்‌ இலக்கியச்‌ 


சுவையைமட்டும்‌ அனுபவிக்க வேண்டும்‌” என்று நான்‌ சமாதானம்‌ சொல்வேன்‌, 


சைவ மயமாயிருந்த அங்கே வைஷ்ணவ சம்பந்தமே இல்லாமையால்‌ அவர்‌, “யாரேனும்‌ 
வைஷ்ணவர்‌ வரமாட்டாரா?” என்ற ஏக்கம்‌ பிடித்தவராக இருந்தார்‌. கோவிந்த பிள்ளை 
வந்தபோது மிக்க தாகமுடையவன்‌ பானகத்தைக்‌ கண்டது போன்ற ஆனந்தத்தை 
அடைந்தார்‌. அந்த வித்துவான்‌ எங்கே போனாலும்‌ அவரோடு நிழல்‌ போலச்‌ செல்வார்‌. 
அவர்‌ எதைச்‌ சொன்னாலும்‌ பரம சந்தோஷத்தோடு கேட்பார்‌. 


அவர்‌ கோவிந்த பிள்ளையைப்‌ பயபக்தியோடு அழைத்துச்‌ சென்றார்‌. “ஒருவரும்‌ வராத 
இடமாக இருக்கட்டும்‌” என்று கோவிந்த பிள்ளை சொல்லவே, “அப்படியே ஆகட்டும்‌” 


என்று வழிகாட்டிச்‌ சென்றார்‌. கோவிந்த பிள்ளை காலைக்‌ கடன்களை முடித்துக்‌ 


119 


கொள்ள எண்ணினாரென்பது இராமகிருஷ்ண பிள்ளையின்‌ கருத்து. அவரோ, 
“இன்னும்‌ எங்கே போகவேண்டும்‌?” என்று அடிக்கடி அவசரமாகக்‌ கேட்டுக்‌ கொண்டே 


நடந்தார்‌. 


“இதோ வந்துவிட்டோம்‌” என்‌ சொல்லியபடியே ஒரு மைல்‌ தூரத்துக்கு அப்பாலுள்ள 
லக்ஷத்தோப்பென்னும்‌ இடத்துக்கு அவரை அம்மாணாக்கர்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 


அவ்வளவு தூரம்‌ நடந்து வந்த சிரமத்தால்‌ அம்முதியவருக்கு மிகுதியான கோபம்‌ 
உண்டாயிற்று. “சுருட்டுக்‌ குடிப்பதற்குத்‌ தனியான இடம்‌ வேண்டுமென்று கேட்டால்‌ நீ 
சமீபத்தில்‌ ஓர்‌ இடத்தைக்‌ காட்டாமல்‌ இவ்வளவு தூரம்‌ அழைத்து வந்தாயே” என்று 
சொல்லித்‌ தம்‌ கையில்‌ இருந்த தடியினால்‌ அவரை அடிக்க ஓங்கினார்‌. 


இராமகிருஷ்ண பிள்ளை, “அட பாவி! நீர்‌ சுருட்டுக்‌ குடிப்பது யாருக்கையா தெரியும்‌?” 
என்று முணுமுணுத்துக்‌ கொண்டே ஓடி வந்து விட்டார்‌. கோவிந்த பிள்ளை தம்‌ 
காரியத்தை முடித்துவிட்டு மீண்டு வந்தார்‌. அவர்‌ கோபம்‌ அப்போதும்‌ ஆறவில்லை. 
“என்னுடன்‌ இவ்வளவு முட்டாளையா அனுப்புவது? மிகவும்‌ சிரமப்படுத்தி விட்டானே” 
என்று வந்தவுடன்‌ என்னைக்‌ கேட்டார்‌. முன்பே வந்த இராமகிருஷ்ண பிள்ளை 


மூலமாக விஷயத்மைதை அறிந்து கொண்ட நான்‌ ஒருவாறு அவருக்குச்‌ சமாதானம்‌ 
சொன்னேன்‌. ஏறுவெயிலில்‌ மரமில்லாத சாலை வழியே நடந்து வந்த சிரமத்தால்‌ அவர்‌ 
களைப்புற்றிருந்தார்‌. அவர்‌ கோபம்‌ தணிந்ததாகத்‌ தெரியவில்லை. 


அன்று பிற்பகலில்‌ தேசிகரைப்‌ பார்க்க அவர்‌ வந்து இருந்த போது தடியை 
எடுத்துக்கொண்டு நான்கு பக்கங்களையும்‌ பார்த்தார்‌. “என்ன பார்க்கிறீர்கள்‌?” என்று 
கேட்டேன்‌. “அந்தப்‌ பயல்‌ இருக்கிறானா என்றுதான்‌ பார்க்கிறேன்‌: ஸந்நிதானத்திடம்‌ 
சொல்லி அவனைத்‌ துரத்திவிடச்‌ சொல்கிறேன்‌” என்றார்‌. நான்‌ குறிப்பாக அவரை 
மெளனமாக இருக்கச்‌ செய்துவிட்டு இராமகிருஷ்ண பிள்ளையிடம்‌ போய்‌, “இவர்‌ 
கண்ணிலே படவேண்டாம்‌” என்று எச்சரிக்கை செய்தேன்‌. பாவம்‌! அம்மாணாக்கர்‌ 


நெடுங்காலமாகத்‌ தம்‌ மனத்தில்‌ அடக்கி வைத்திருந்த குறைகளையும்‌ 
எண்ணங்களையும்‌ இந்த வைஷ்ணவரிடம்‌ சொல்லி ஆற்றிக்‌ கொள்ளலாமென்று 
எவ்வளவோ ஆவலாக இருந்தார்‌. அவர்‌ இஷ்டம்‌ நிறைவேறாமல்‌ விபரீதமாக 
முடிந்தது. தேசிகருக்கும்‌ விஷயம்‌ பிறகு தெரிந்தது. 


120 


மாணாக்கர்கள்‌ கேட்ட கேள்வி 


கோவிந்த பிள்ளை திருவாவடுதுறையில்‌ சில நாட்கள்‌ இருந்து கம்பராமாயணம்‌ 
சொல்லி வந்தார்‌. வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களைச்‌ சொல்லும்போது அவை 
புதியனவாக இருந்தன. மற்ற எங்களுக்கு அவரிடம்‌ மதிப்பு உண்டாகவில்லை. சில 


சமயங்களில்‌ தம்பிரான்௧ள்‌ அவரிடம்‌ வேறு நூல்களில்‌ சந்தேகம்‌ கேட்பவர்களைப்‌ 
போலவே சில கேள்விகள்‌ கேட்பார்கள்‌. அவர்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ மயங்குவார்‌; 


இல்லையெனின்‌ வேறு எதை யாவது சொல்வார்‌. பிள்ளையவர்களிடம்‌ பாடம்‌ 
கேட்டோமென்ற கர்வத்தால்‌ இப்படி அம்முதியவரைச்சில சமயங்களில்‌ தம்பிரான்கள்‌ 


கலங்க வைத்தார்கள்‌. 


முதிர்ந்தவராகிய அவர்‌, இளமை முறுக்கினாலும்‌ படிப்பு மிடுக்கினாலும்‌ தம்பிரான்கள்‌ 
கேட்ட கேள்விக்கு விடை சொல்ல முடியாமல்‌ மயங்கி, “நீங்களெல்லாம்‌ மீனாட்சி 
சுந்தரம்‌ பிள்ளையிடம்‌ பாடம்‌ கேட்டிருக்கிறீர்கள்‌. அவர்‌ திரிசிரபுரத்தில்‌ இருந்தபோதே 


நன்றாகப்‌ படித்திருந்தார்‌ இங்கே வந்து சிவஞான சுவாமிகள்‌ முதலியவர்‌ இயற்றிய 
நூல்களைப்‌ படித்து விருத்தியடைந்தார்‌. உங்களுக்குப்‌ பாடம்‌ சொல்ல வேண்டிய 


அவசியமே இல்லை. நீங்களே ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பார்த்தால்‌ தெரிந்து 


கொள்ளலாம்‌” என்று சொல்வார்‌. 


“பிள்ளையவர்கள்‌ தங்களிடம்‌ படித்தார்களென்று சொல்லுகிறார்களே. 


உண்மைதானா?” என்று நான்‌ கேட்டேன்‌. 


“இல்லை; அது பொய்‌. அவர்‌ என்னைக்‌ காட்டிலும்‌ பிராயத்தில்‌ பெரியவர்‌, படிப்பிலும்‌ 


சிறந்தவர்‌” என்று அவர்‌ கூறினார்‌. 


விடை பெற்றுச்‌ சென்றது 


வைஷ்ணவராகிய அவருக்குச்‌ சைவ சமூகத்தில்‌ பழகுவது சிறிது சிரமமாகவே 
இருந்தது. அதனாலும்‌ தம்பிரான்கள்‌ கேள்வி கேட்டமையாலும்‌ அவருக்கு அங்கே 
தங்கியிருக்க விருப்பமில்லை. ஊருக்குப்‌ போகவேண்டுமென்று தேசிகருக்குச்‌ 
சொல்லியனுப்பினார்‌. அவரது குறிப்பறிந்து சுப்பிரமணிய தேசிகர்‌ சால்வை 
மரியாதையும்‌ தக்க பொருள்‌ ஸம்மானமும்‌ செய்து, “அடிக்கடி வந்து போகவேண்டும்‌” 


121 
என்று சொல்லி விடைகொடுத்து அனுப்பினார்‌. அவர்‌ மீண்டும்‌ கபிஸ்தலம்‌ போய்ச்‌ 


சேர்ந்தார்‌. 


69. ராவ்பகதூர்‌ திரு. பாட்டாபிராம பிள்ளை 


திருச்சிராப்பள்ளியில்‌ என்‌ ஆசிரியருக்கு மிகவும்‌ பழக்கமான ராவ்பகதூர்‌ திரு. 


பட்டாபிராம பிள்ளையென்னும்‌ கனவான்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவருடைய சொந்த ஊர்‌ 


திருவேட்டீசுவரன்‌ பேட்டை. அவர்‌ தமது கல்வித்‌ திறமையாலும்‌ இடைவிடா 
முயற்சியாலும்‌ 


நல்ல ஒழுக்கத்தாலும்‌ சிறிய உத்தியோகத்திலிருந்து படிப்‌ படியாக அக்காலத்தில்‌ 
மிகவும்‌ உயர்ந்ததாகக்‌ கருதப்பெற்ற டிப்டி கலெக்டர்‌ என்னும்‌ பெரிய உத்தியோகத்தை 
அடைந்து புகழ்‌ பெற்றார்‌. அவருடைய மேலதிகாரிகளுக்கு அவரிடத்தில்‌ விசேஷமான 


மதிப்பும்‌, கீழ்‌ உத்தியோகஸ்தர்களுக்குப்‌ பயமும்‌ இருந்தன. தமிழில்‌ நல்ல பயிற்சியும்‌ 
தமிழ்‌ வித்துவான்‌ ௧ளிடத்தில்‌ உண்மையான அபிமானமும்‌ உடையவர்‌. எந்த 
இடத்திற்குப்‌ போனாலும்‌ ஆங்காங்குள்ள வித்துவான்‌ ௧களை விசாரித்து அறிந்து 
அவர்களைப்பார்த்துச்‌ சல்லாபம்‌ செய்து இன்புறுவார்‌. உத்தியோக முறையில்‌ மிகவும்‌ 
கண்டிப்பாக இருப்பார்‌. ஆனால்‌ உண்மையான உழைப்பாளிகளை முன்னுக்குக்‌ 
கொண்டு வருவதில்‌ சிறிதும்‌ பின்‌ வாங்கமாட்டார்‌. வைஷ்ணவ மதஸ்தர்‌; சிறந்த தெய்வ 
பக்தியுள்ளவர்‌. ஏழைகள்‌ பால்‌ இரக்கமும்‌ உபகார சிந்தையும்‌ கொண்டவர்‌. அவர்‌ மகா 
வித்துவான்‌ பிள்ளையவர்களிடத்தில்‌ மிகவும்‌ ஈடுபட்டவர்‌. அவர்கள்‌ மூலம்‌ 
திருவாவடுதுறை மடத்தின்‌ பெருமையைப்‌ பற்றியும்‌, சுப்பிரமணிய தேசிகருடைய குண 
விசேஷங்களைப்பற்றியும்‌ அறிந்து கொண்டவர்‌. நாங்கள்‌ 
திருவாவடுதுறையிலிருந்தபோது அவர்‌ திரிசிரபுரத்தில்‌ ஹஸ£ூர்‌ சிரேஸ்தேதாராக 
இருந்தார்‌. அவர்‌ ஒரு நாள்‌ சில அன்பர்களோடு திருவாவடுதுறைக்கு வந்தார்‌. 


அவர்‌ அடைந்த வியப்பு 


அரசாங்க உத்தியோகஸ்தர்கள்‌ பலருடன்‌ பழகிப்‌ பெரிய காரியங்களையெல்லாம்‌ 


நிர்வாகம்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ படைத்திருந்த பட்டாபிராமபிள்ளை அவ்வாதீனத்தின்‌ 
அமைப்பையும்‌ நாள்தோறும்‌ ஒழுங்காகப்‌ பூஜை, தர்மம்‌, வித்தியாதானம்‌ முதலியன 
நடைபெற்று வருவதையும்‌ கண்டு மிகவும்‌ ஆச்சரியமடைந்தார்‌. “இங்கே போலீஸ்‌ 


இல்லை; படாடோபம்‌ இல்லை; ஆனாலும்‌ காரியங்களெல்லாம்‌ எவ்வளவு ஒழுங்காக 


122 


நடக்கின்றன! வித்தியா விஷயத்தில்‌ இங்குள்ளவர்களுக்கு எவ்வளவு சிரத்தையும்‌ 


அன்பும்‌ இருக்கின்றன! தலைவரிடத்தில்‌ எல்லோரும்‌ எவ்வளவு பயபக்தியுடன்‌ நடந்து 
கொள்கிறார்கள்‌!” என்று விம்மிதமடைந்து பாராட்டினார்‌. சுப்பிரமணிய தேசிகருடைய 
அறிவுத்‌ திறமையையும்‌ தூய ஒழுக்கத்தையும்‌ அன்பையும்‌ அறிந்து, “இவர்கள்‌ 
இருக்கும்‌ இடம்‌ இந்த மாதிரி தான்‌ விளங்கும்‌. இவர்களைப்‌ போல்‌ தமிழ்‌ நாட்டில்‌ சிலர்‌ 
இருந்தால்‌ போதும்‌; நம்முடைய பாஷை முதலியன பழைய காலம்‌ போல்‌ சிறப்பை 
அடையும்‌” என்று புகழ்ந்தார்‌. 

அகராதி முயற்சி 


தேசிகரிடம்‌ அவர்‌ ஒரு முறை பேசுகையில்‌ தமிழ்ப்‌ பாஷைக்கு நல்ல அகராதி ஒன்று 
வேண்டுமென்றும்‌ பிள்ளையவர்களைக்‌ கொண்டு அதனைச்‌ சித்தம்‌ செய்யச்‌ 
சொல்லலாமென்றும்‌ சொன்னார்‌. தேசிகர்‌ அப்படியே செய்யச்‌ சொல்வதாகக்‌ 
கூறியிருந்தார்‌. ஆயினும்‌ அது நிறைவேறவில்லை. 


அது முதல்‌ பட்டாபிராம பிள்ளை அப்பக்கம்‌ வரும்போதெல்லாம்‌ திருவாவடுதுறைக்கு 
வந்து சுப்பிரமணிய தேசிகரைத்‌ தரிசித்து அன்புடன்‌ சல்லாபம்‌ செய்து செல்வார்‌. 


வரவேற்புப்‌ பாடல்‌ 


தாது வருஷம்‌ புரட்டாசி மாத ஆரம்பத்தில்‌ (செப்டம்பர்‌ 1877) ஒரு முறை அவர்‌ 
திருவாவடுதுறைக்கு வந்தார்‌. மாணாக்கர்‌ கூட்டம்‌ அதிகமாக இருந்ததைக்‌ கண்டு 
சந்தோஷமடைந்தார்‌. அவர்களுடைய கல்வித்‌ திறமையைப்‌ பரீட்சித்துத்‌ திருப்தி 
அடைந்தார்‌. தேசிகருடைய விருப்பத்தின்படி மாணாக்கர்களில்‌ ஒவ்வொருவரும்‌ அவர்‌ 
விஷயமாக ஒவ்வொரு செய்யுள்‌ இயற்றிச்‌ சொன்னோம்‌. நான்‌ இயற்றிக்‌ கூறிய 
செய்யுள்‌ வருமாறு:- 


“கார்நோக்கி நிற்கு மயில்போல நீங்கிய காதலன்றன்‌ 
தேர்நோக்கி நிற்கு மடந்தையர்‌ போலத்‌ திகைப்பறவிப்‌ 
பார்நோக்கி நிற்குநற்‌ பட்டாபி ராம பராக்கிரம 
நேர்நோக்கி நின்றனம்‌ யாங்களெல்‌ லாநின்‌ னிகழ்வரவே.” 


எல்லாவற்றையும்‌ கேட்டு மகிழ்ந்த பட்டாபிராம பிள்ளை சுப்பிரமணிய தேசிகரைப்‌ 


பார்த்துத்‌ தம்முடைய பழைய வேண்டுகோளை ஞாபகப்படுத்தினார்‌. “இவ்வளவு 


123 


மாணாக்கர்கள்‌ இங்கே இருக்கிறார்கள்‌. ஸந்நிதானம்‌ மனம்‌ வைத்தால்‌ அகராதியை 
விரைவில்‌ நிறைவேற்றலாம்‌” என்று விண்ணப்பம்‌ செய்தார்‌. “பிள்ளையவர்கள்‌ இந்த 
உபயோகமான காரியத்தைச்‌ செய்திருக்கலாம்‌. அவர்‌ எப்போதும்‌ புராணங்களும்‌. 
பிரபந்தங்களும்‌ பாடியே தமது வாழ்க்கையைக்‌ கழித்து விட்டார்‌. பெரிய 
வித்துவான்கள்‌ உலகத்திற்கு உபகாரமான காரியங்களைச்‌ செய்ய முன்‌ வந்தால்‌ தமிழ்‌ 
எவ்வளவோ விருத்தியடையும்‌” என்றார்‌. தேசிகர்‌ “பார்ப்போம்‌” என்று சொல்லி விடை 


கொடுத்தனுப்பினார்‌. 


பாடற்‌ கடிதம்‌ 


பாட்டாபிராம பிள்ளை திரிசிரபுரம்‌ சென்று தாம்‌ திருவாவடுதுறைக்கு வந்திருந்த 
காலத்தில்‌ தமக்கு உண்டான மகிழ்ச்சியைப்‌ புலப்படுத்தியும்‌ தம்‌ வேண்டுகோளை 
நினைவுறுத்தியும்‌ நான்கு பாடல்கள்‌ எழுதி அச்சிட்டுச்‌ சுப்பிரமணிய தேசிகருக்கு 
அனுப்பினார்‌. அவை வருமாறு:- 


1. இனியதமிழ்‌ நாடெங்கு மிங்கிலீசு பரவிதமிழ்க்‌ கேற்ற மின்றிக்‌ 
கனியகன்ற மாபோலக்‌ கைவிடப்பெற்‌ றிருப்பதையான்‌ கண்டாற்‌ றாது 
முனியினுருக்‌ கொண்டவுன்றன்‌ முன்றிலிடை முத்தமிழும்‌ முழங்கு மென்றே 
தனியுறுசுப்‌ பிரமணியத்‌ தேசிகா நினையன்று தரிசித்‌ தேனே. 

[மா - மாமரம்‌. தனி - ஒப்பற்ற பெருமை] 


2. தரிசித்த வன்றுகண்டேன்‌ றமிழ்மடந்தை தளிர்த்துலகில்‌ தன்பேர்‌ நாட்டிப்‌ 
பரிசுபெற நினையடைந்து பலவாறாய்‌ முயல்வதுவும்‌ பாரின்‌ மன்னர்‌ 

தரிசிகா மணியேநீ தமிழ்மயிலைக்‌ காப்பதுவும்‌ தமிழர்‌ யார்க்கும்‌ 
பொருவில்பாண்‌ டியன்சோழன்‌ சேரனென வயங்குமுனைப்‌ புனித னென்றும்‌. 


[' பரிசு - உலகத்தில்‌ சிறந்த பாஷையென்று மெச்சப்படுவதாகிய பரிசு' (பட்டாபிராம 


பிள்ளையின்‌ குறிப்பு.) பொரு - ஒப்பு.] 


3. அகராதி தமிழிலிணை யற்றதென்‌ வியப்புறவொன்‌ றான்றோர்‌ யாரும்‌ 
பகராதி ருத்தலினிப்‌ பாரிலுள தமிழ்மடப்பண்ணவர்கட்‌ கெல்லாம்‌ 


நிகராதி ருக்குநெடும்‌ பழியென்று முன்புகன்று நெடிய சீட்டுத்‌ 
தகராதி ருக்குமொரு சிறுகுழையி லிட்டனுப்பித்‌ தளர்வாய்‌ நின்றேன்‌. 


124 


[மடப்பண்ணவர்‌ - மடாதிபதிகள்‌. பட்டாபிராம பிள்ளை அகராதி எழுத வேண்டுமென்ற 


வேண்டுகோளை எல்லா மடாதிபதிகளுக்கும்‌ அனுப்பினாரென்று தெரிகின்றது. சீட்டு - 
கடிதம்‌.] 


4. தளர்ந்துருகிச்‌ சமுசயத்தா லாற்றேனாய்த்‌ 
திருமுகத்தைத்‌ தரிசித்‌ தேன்காண்‌ 
வளர்ந்தோங்கு மதியுடையாய்‌ ஞானிகட்கோர்‌ தாயகமேவள்ள 


லேயுன்‌ ராவ்பகதூர்‌ திரு, பட்டாபிராம பிள்ளை 


கிளர்வசனத்‌ தாற்றளர்ந்தேன்‌ கெட்டியென நிச்சயித்தேன்‌ 
கேட்டுக்‌ கொண்ட 

வளம்வாய்ந்த வகராதி வருமென்றே திரும்பினன்காண்‌ 
வனப்பின்‌ மிக்கோய்‌. 


திரிசிரபுரம்‌, கலி, 4978-தாது டு புரட்டாசி மீ 13 (27-9-1877) 


[சமுசயம்‌ - சந்தேகம்‌. கெட்டி - திறமையையுடையோய்‌] 


இந்தக்‌ கடிதத்தைக்‌ கண்டு நாங்களெல்லாம்‌ வியப்புற்றோம்‌. இப்பாட்டுக்கள்‌ புலவர்‌ 


பாடல்களைப்‌ போன்றனவாக இராவிட்டாலும்‌ பட்டாபிராம பிள்ளைக்கு எவ்வளவு 


தமிழன்பு இருந்ததென்பதை வெளிப்படுத்துகின்றன. ஓர்‌ அரசாங்க உத்தியோகஸ்தர்‌ 
அவ்வளவு அன்புடன்‌ செய்யுள்‌ இயற்றி விண்ணப்பம்‌ செய்யும்‌ திறமை 
படைத்திருப்பதே பெரிய ஆச்சரியமன்றோ? 


அவர்‌ கடிதம்‌ வந்த சில நாட்கள்‌ வரையில்‌ சுப்பிரமணிய தேசிகரும்‌ நாங்களும்‌ 
அகராதியைப்‌ பற்றிப்‌ பேசினோம்‌, வீரமா முனிவரென்னும்‌ பெஸ்கி பாதிரியார்‌ 
இயற்றிய சதுரகராதியின்‌ அச்சுப்‌ பிரதியும்‌ ஏட்டுப்‌ பிரதியும்‌ வருவிக்கப்பட்டன. 
நிகண்டுகளை எடுத்துத்‌ தட்டிக்‌ கொட்டி வைத்தோம்‌. இந்த உத்ஸாகம்‌ சில நாட்கள்‌ 
வரையில்‌ இருந்தது. பிறகு அகராதியைப்‌ பற்றிய பேச்சே நின்று போயிற்று. 
பட்டாபிராம பிள்ளையைப்‌ பற்றிய பேச்சு வந்தால்‌ மட்டும்‌, “திடீரென்று வந்து அகராதி 


எந்த மட்டில்‌ இருக்கிறது?” என்று அவர்‌ கேட்டால்‌ என்ன செய்வது? என்ற யோசனை 


உண்டாகும்‌. 


தம்பிரான்களின்‌ சிபாரிசு 


125 


அக்காலத்தில்‌ என்னிடம்‌ படித்து வந்தவர்களுள்‌ விசுவலிங்கத்‌ தம்பிரான்‌ முதலிய சிலர்‌, 
சுப்பிரமணிய தேசிகர்‌ பகற்‌ போசனத்தின்‌ பின்‌ சிரமபரிகாரம்‌ செய்து கொள்ளும்போது 
அவர்‌ பாதங்களை வருடிப்‌ பணிவிடை புரிவது வழக்கம்‌. அவ்வாறு அவர்கள்‌ செய்யும்‌ 


பொழுது தேசிகர்‌ நடைபெறும்‌ பாடங்களைப்‌ பற்றி விசாரிப்பார்‌; பாடங்களுக்குப்‌ 


பொருளும்‌ அவற்றிற்‌ கண்ட விஷயங்களிற்‌ சில கேள்விகளையும்‌ கேட்பார்‌. 
அவற்றிற்கு விடை கூறிய பின்‌ தேசிகர்‌ சந்தோஷமாக இருக்கும்‌ சமயம்‌ பார்த்துத்‌ 
தம்பிரான்கள்‌ என்னைத்‌ திருவாவடுதுறையிலேயே வைத்துக்கொள்ள 
வேண்டுமென்றும்‌ இருப்பதற்கு வீடு கட்டிக்‌ கொடுக்க வேண்டுமென்றும்‌ மாதச்‌ 


சம்பளம்‌ ஏற்படுத்த வேண்டுமென்றும்‌ சொல்லிக்‌ கொள்வார்களாம்‌. 


தேசிகர்‌ என்னைக்‌ காணும்பொழுது, “என்ன ஐயா! உம்மைப்‌ பற்றி உம்முடைய 


மாணாக்கர்களாகிய தம்பிரான்கள்‌ சிபாரிசு செய்கிறார்கள்‌. உமக்குச்‌ செளகரியம்‌ 
பண்ணிவைக்க வேண்டுமென்றும்‌ சொல்லுகிறார்கள்‌” என்று சந்தோஷத்துடன்‌ 
சொல்லி, “நன்றாய்ப்‌ பாடம்‌ சொல்லவேண்டும்‌” என்று கட்டளையிடுவார்‌. 
அவ்வார்த்தைகள்‌ என்‌ உள்ளத்தைக்‌ குளிர்விக்கும்‌. அவர்கள்‌ வேண்டுகோள்‌ 
பலிப்பதைப்‌ பற்றி நான்‌ அதிகக்‌ கவலை கொள்ளவில்லை. அவர்கள்‌ என்பால்‌ 
கொண்டிருந்த அன்பையும்‌ என்‌ உழைப்பு வீணாகவில்லை. 


70. புதுவீடு 


திருவாவடுதுறையில்‌ திருக்குளத்தின்‌ வடகரையில்‌ கீழ்‌ மேலாக ஓர்‌ அக்கிரகாரம்‌ 
உண்டு. சுப்பிரமணிய தேசிகர்‌ உத்தரவால்‌ அதன்‌ வட சிறகில்‌ கீழைக்கோடியில்‌ 
இரண்டு கட்டுள்ள வசதியான வீடு ஒன்று அமைக்கப்‌ பெற்றது. மடத்திலிருந்து நல்ல 
சாமான்களை அனுப்பி அவ்வீட்டைத்‌ தேசிகர்‌ கட்டுவித்தார்‌. அது கட்டி முடிந்தவுடன்‌ 
தேசிகரே நேரில்‌ வந்து அதனை ஒரு முறை பார்வையிட்டுச்‌ சென்றார்‌. “அவ்வீடு 
எதற்காகக்‌ கட்டப்படுகிறது?” என்பது ஒருவருக்கும்‌ வெளிப்படையாகத்‌ 
தெரியவில்லை. தம்பிரான்கள்‌ மாத்திரம்‌, “எங்கள்‌ வேண்டுகோள்‌ பலிக்கும்‌ காலம்‌ 
வந்துவிட்டது” என்று சந்தோஷமுற்றார்கள்‌. நானும்‌ ஒரு வகையாக ஊகித்து 
அறிந்தேன்‌. 


தாய்‌ தந்தையர்‌ வரவு 


126 


ஒருநாள்‌ தேசிகர்‌ என்னை நோக்கி, “உங்கள்‌ தகப்பனார்‌ ஊருக்குப்‌ போய்விட்டு 
வருவதாகச்‌ சொன்னார்களே; ஏன்‌ வரவில்லை?” என்று கேட்டார்‌. “அவர்கள்‌ 


அப்பக்கங்களிலுள்ள அன்பர்களின்‌ ஆதரவு பெற்று இருந்து வருகிறார்கள்‌” என்றேன்‌. 


“அவர்களுக்கு உடனே கடிதம்‌ எழுதி இங்கேயே வந்து விடும்‌ படிதெரிவியும்‌. முதுமைப்‌ 


பிராயத்தில்‌ உம்மை விட்டு அவர்கள்‌ இருப்பது சரியன்று” என்று தேசிகர்‌ சொன்னார்‌. 


அவர்‌ சொன்னது உண்மைதான்‌. எனக்கும்‌ அவர்களைப்‌ பிரிந்திருப்பது வருத்தமாகவே 
இருந்தது. அந்த வருத்தத்தைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்கு எனக்குத்‌ தைரியம்‌ இல்லை 
ஒன்று, நான்‌ அவர்கள்‌ உள்ள இடத்திற்குச்‌ சென்று இருக்கவேண்டும்‌; அல்லது 
அவர்கள்‌ நான்‌ இருக்குமிடத்திற்கு வரவேண்டும்‌. தேசிகர்‌ கட்டளை எனக்கு 
உத்ஸாகத்தை உண்டாக்கியது. கடிதம்‌ எழுதினேன்‌. தாய்‌ தந்தையர்‌ ஒரு வாரத்தில்‌ 
திருவாவடுதுறைக்கு வந்து சேர்ந்தனர்‌. 


இல்லறம்‌ 


தேசிகருடைய ஆலோசனை அப்பொழுதுதான்‌ எனக்கு நன்கு விளங்கிற்று. தாம்‌ 
கட்டுவித்த புது வீட்டில்‌ என்‌ தாய்‌ தந்தையருடன்‌ என்னை வசிக்கச்‌ 
செய்யவேண்டுமென்ற அவர்‌ அன்பு கனிந்த கருத்தை நான்‌ உணர்ந்து உள்ளம்‌ 
பூரித்தேன்‌. அது மட்டுமா? நான்‌ கிரமமாக இல்லறம்‌ நடத்த வேண்டுமென்பதும்‌, 
நிரந்தரமாகத்‌ திருவாவடுதுறை வாசியாக வேண்டுமென்பதும்‌ அவர்‌ 
விருப்பமென்பதையும்‌ தெரிந்து என்‌ நல்வினையை வாழ்த்தினேன்‌. 


இடம்‌ பொருள்‌ ஏவலால்‌ நிரம்பிய தேசிகருக்கு உள்ளமும்‌ தயையால்‌ நிரம்பியிருந்தது. 
பிறருக்கு உபகாரம்‌ செய்து இன்பம்‌ அடைவது அவர்‌ இயல்பு. பிறருக்கு ஈவதனால்‌ 
அவ்வீகையைப்‌ பெறுபவனுக்கு உண்டாகும்‌ இன்பத்தைக்‌ காட்டிலும்‌ 
கொடுப்பவருக்கு உண்டாகும்‌ இன்பம்‌ அதிகம்‌. திருவள்ளுவர்‌ மிக அழகாக, 


“ஈத்துவக்கு மின்பம்‌ அறியார்கொல்‌ தம்முடைமை 


வைத்திழக்கும்‌ வன்க ணவர்‌” 


127 


என்று கூறியதன்‌ பொருளைச்‌ சுப்பிரமணிய தேசிகருடைய செயலால்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்து கொண்டேன்‌. 


ஈசுவர வருஷம்‌ கார்த்திகை மாதத்தில்‌ (நவம்பர்‌, 1877) நாங்கள்‌ புது வீட்டிற்குப்‌ போய்‌ 


வசிக்கலானோம்‌. எனக்கு உண்டான சந்தோஷத்தைக்‌ காட்டிலும்‌ என்‌ தாய்‌ தந்தையர்‌ 
முதலியோருக்குப்‌ பல மடங்கு அதிக மகிழ்ச்சி உண்டாயிற்று. மாதத்துக்கு ஓர்‌ ஊரும்‌ 
நாளுக்கு ஒரு வீடுமாக அலைந்து நைந்து வாழ்ந்த அவர்களுக்கு ஸ்திரமாக ஓரிடத்தில்‌ 
வாழும்படி ஏற்பட்ட வாழ்க்கை இந்திர போகத்தைப்‌ போல இருந்தது. 


நான்‌ இல்லற வாழ்வை மேற்கொண்டேன்‌. எங்கள்‌ குடும்பத்திற்கு வேண்டிய 
பொருள்களெல்லாம்‌ மடத்திலிருந்து கிடைத்தன. முதலில்‌ மடத்திலிருந்து அதிகாரிகள்‌ 
சிலர்‌, “அயலூராருக்கு இவ்வளவு செளகரியம்‌ ஏற்படுவதா?” என்று, பொறமை 
கொண்டனர்‌. பெரிய இடங்களில்‌ இப்படிச்‌ சில பிராணிகள்‌ இருப்பது 


இயற்கையே. அந்தப்‌ பொறாமைக்காரர்கள்‌ எங்களுக்குச்‌ சில இடையூறுகளைச்‌ 
செய்யலாயினர்‌. புது வீட்டிலே குடி புகுந்தவர்களுக்கு வேண்டிய நவ பாண்டங்களை 


நிறுத்தி விட்டனர்‌. 


பொன்னுசாமி செட்டியார்‌ 


இந்த விஷயத்தை எப்படியோ தெரிந்து கொண்ட சுப்பிரமணிய தேசிகர்‌, மடத்தில்‌ 


ராயஸ வேலை பார்த்துக்‌ கொண்டிருந்தவரும்‌ என்னிடம்‌ பாடங்கேட்டு வந்தவருமாகிய 


மு. பொன்னுசாமி செட்டியாரென்பவரை அழைத்து, “சாமிநாதையருக்கு எந்தச்‌ 
சமயத்தில்‌ என்ன வேண்டுமோ அதை விசாரித்து நம்மிடம்‌ தெரிவித்து அதைச்‌ செய்து 
கொடுக்க வேண்டும்‌. அவர்‌ வீட்டுக்கு வேண்டிய சாமக்கிரியைகளின்‌ விஷயத்தை 


எப்பொழுதும்‌ நீரே விசாரித்துக்கொள்ள வேண்டும்‌” என்று கட்டளையிட்டார்‌. 


பொன்னுசாமி செட்டியார்‌ மிக்க விநயமும்‌ என்பால்‌ அன்பும்‌ உடையவர்‌. தமிழ்‌ 
நூல்களை ஆழ்ந்து பயின்று இன்புறுவார்‌. செய்யுள்‌ இயற்றும்‌ ஆற்றலும்‌ அவருக்கு 
உண்டு. மடத்திற்குப்‌ பல பெரிய மனிதர்கள்‌ வந்து செல்வார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
எப்படிப்‌ பழக வேண்டுமோ அவ்வாறு பழகுவதோடு தமக்கும்‌ ஆதீனத்திற்கும்‌ நல்ல 
பெயரை உண்டாக்குவார்‌. அவருடம்‌ எஜமான விசுவாசமும்‌, குருபக்தியும்‌ 
சிறந்திருந்தன. தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ ஆதீனத்தொண்டராகி வாழ்ந்தார்‌. அவர்பால்‌ 
எங்கள்‌ குடும்பப்‌ பாதுகாப்பை ஆதீனத்‌ தலைவர்‌ ஒப்பிக்கவே அவர்‌ மிகுதியான 


128 


கவனத்தோடு தம்‌ கடமையைச்‌ செய்யலானார்‌. ஒவ்வொரு நாளும்‌ எங்களுக்கு 
வேண்டிய பொருள்களைப்‌ பெரும்பாலும்‌ குறிப்பால்‌ அறிந்து அவற்றை 
அனுப்பிவந்தார்‌. 


அவருடைய விசாரணையினால்‌, இடையூறு செய்யப்‌ புகுந்தவர்கள்‌ முயற்சி ஒன்றும்‌ 
பலிக்கவில்ல. தம்முடைய இயல்பு ஆதீனத்‌ தலைவர்காதிற்கு எட்டினால்‌ பெருத்த 
அபாயம்‌ நேருமென்று அவர்கள்‌ அஞ்சினர்‌. வர வர அவர்களும்‌ தம்‌ 
பொறமையினின்றும்‌ நீங்கினர்‌. தினந்தோறும்‌ மடத்திலிருந்து தக்க காலத்தில்‌ 
எங்களுக்கு வேண்டிய உணவுப்‌ பொருள்களும்‌ பிறவும்‌ குறைவின்றிக்‌ கிடைத்து 
வந்தன. 


நெல்லும்‌ பணமும்‌ 
ஒரு நாள்‌ எங்கள்‌ வீட்டு வாயிலில்‌ மூன்று வண்டிகள்‌ வந்து நின்றன. சில ஆட்கள்‌ 


இரண்டு குதிர்களைக்‌ கொணர்ந்து வீட்டில்‌ வைத்தனர்‌. சிலர்‌ வண்டியிலிருந்த அறுபது 
கல நெல்லை முப்பது முப்பது கலமாக அவ்விரண்டிலும்‌ கொட்டி மண்‌ பூசிவிட்டு, 


“ஸந்நிதானத்தில்‌ இங்கே சேர்ப்பிக்கும்படி உத்தரவாயிற்று” என்று சொல்லிவிட்டுச்‌ 
சென்றார்கள்‌. அப்பால்‌ பொன்னுசாமி செட்டியார்‌ வந்தார்‌. “தங்கள்‌ வீட்டுச்‌ செலவுக்கு 
அறுபது கலம்‌ நெல்‌ சேர்ப்பிக்கும்படி ஸந்நிதானத்தில்‌ உத்தரவாயிற்று. 
அயலூரிலிருந்து வந்த விருந்தினர்களைப்போல நாள்தோறும்‌ மடத்திலிருந்து 
சாமான்களைப்‌ பெறுதல்‌ உசிதமாக இராதென்றும்‌, இனி நிரந்தரமாக இங்கே 
மடத்தைச்‌ சார்ந்தவர்களாக இருக்க வேண்டுமென்றும்‌ ஏற்பாடு செய்ய ஸந்நிதானம்‌ 
திருவுள்ளம்‌ கொண்டுவிட்டது. மேற்‌ செலவுக்கு வைத்துக்‌ கொள்ளும்படி இந்தத்‌ 
தொகையையும்‌ கொடுக்கும்படி உத்தரவாயிற்று” என்று சொல்லி என்‌ கையில்‌ ஐம்பது 


ரூபாயைச்‌ சேர்ப்பித்தார்‌. 


நான்‌ மெய்ம்மறந்து போனேன்‌. என்‌ தந்தையார்‌ தம்முடைய சிவபூஜைக்காக 
அப்பொழுது சந்தனம்‌ அரைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. நான்‌ பணத்தை அவர்‌ கையிலே 
கொடுத்து இன்னது தான்‌ சொல்வதென்று தெரியாமல்‌ நின்றேன்‌. அவர்‌ அதை 


வாங்கிக்‌ கண்களில்‌ ஒற்றிக்‌ கொண்டார்‌. 


“எல்லாம்‌ பரமேசுவரன்‌ திருவருள்‌” என்று சொல்லி நன்றியறிவு ததும்பும்‌ 


பார்வையோடு பேச முடியாமல்‌ நின்றார்‌. 


129 


அன்று பிற்பகலில்‌ என்‌ தந்தையார்‌ மடத்திற்குச்‌ சென்று சுப்பிரமணிய தேசிகரைக்‌ 
கண்டு நெல்லும்‌ பணமும்‌ கிடைத்ததைத்‌ தெரிவித்து அளவற்ற சந்தோஷமும்‌ 
நன்றியறிவும்‌ புலப்படச்‌ சம்பாஷித்தனர்‌. அப்போது தேசிகர்‌, “இந்த மடத்தில்‌ பெரிய 
காரியஸ்தர்களுக்கே மாசம்‌ ஐந்து கலந்தான்‌ சம்பளம்‌. அதற்கு மேல்‌ தங்கள்‌ 


குடும்பத்திற்குக்‌ கொடுக்க மனம்‌ இருந்தும்‌ வழக்கத்துக்கு விரோதமாக ஒரு காரியம்‌ 
செய்தால்‌ அநாவசியமான வம்புக்கு இடமாகுமோயன்று அப்படிச்‌ செய்யவில்லை. 
இதைக்‌ கொண்டு உசிதமான செலவு செய்து வந்தால்‌ வேண்டியவற்றை 


அப்போதப்போது அனுப்புகிறோம்‌; கவலைப்பட வேண்டாம்‌” என்று சொன்னார்‌. 


தம்பிரான்களின்‌ திருப்தி 


நானும்‌ என்‌ தந்தையாரும்‌ பிரிந்து வாழ்ந்து வந்த சங்கடம்‌ தீர்ந்தது. ஸ்திரமான 
இடமும்‌, நிலையான வருவாயும்‌, பெரிய இடத்துச்‌ சார்பும்‌ கிடைத்தன. நான்‌ 
திருவாவடுதுறை மனிதனாகி விட்டேன்‌. என்னிடம்‌ படித்து வந்த 
மாணாக்கர்களெல்லாம்‌ மிக்க திருப்தியை அடைந்தார்கள்‌. திருவாவடுதுறை மடத்தைச்‌ 


சார்ந்தவனென்பதை உறுதிப்படுத்தியதுபோல என்‌ புது வாழ்க்கை அமைந்தமையால்‌, 


“இனி இவர்‌ இங்கிருந்து போகமாட்டார்‌” என்ற நினைவே அவர்களுடைய திருப்திக்குக்‌ 


காரணமாயிற்று. 


தந்தையாரின்‌ பொழுது போக்கு 


என்‌ தகப்பனாரோ எல்லாக்‌ கவலைகளையும்‌ மறந்து சிவ பூஜை செய்து கொண்டும்‌, 
கீர்த்தனங்களைப்‌ பாடிக்கொண்டும்‌ சந்தோஷமாகப்‌ பொழுது போக்கி வந்தார்‌. ஒரு 


பயனை எதிர்பார்த்துப்‌ பாடும்‌ அவசியம்‌ ஒழிந்தது. அவருக்கு எப்பொழுது ஓய்வும்‌ 
உத்ஸாகமும்‌ உண்டோ அப்பொழுதெல்லாம்‌ பாடிக்கொண்டே இருப்பார்‌. மடத்தில்‌ 


யாரேனும்‌ சங்கீத வித்துவான்கள்‌ வந்தால்‌ அவரைப்‌ பார்த்து விட்டுச்‌ செல்வது ஒரு 
வழக்கமாயிற்று. மடத்தில்‌ வினிகை நடைபெறுவதாக இருந்தால்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ 


என்‌ தந்தையாரை அழைத்து வரச்‌ சொல்லிக்‌ கேட்கச்‌ செய்வார்‌. 


மகா வைத்தியநாதையர்‌, திருக்கோடிகா கிருஷ்ணையர்‌ முதலிய வித்துவான்கள்‌ 
வரும்போதெல்லாம்‌ என்‌ தந்தையாரைப்‌ பாராமல்‌ போகமாட்டார்கள்‌. 
புதுக்கோட்டையிலிருந்து தியாகராஜ சாஸ்திரிகள்‌ வந்து சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ 
பேசிவரும்போது திடீரென்று, “சரி; நான்‌ அங்கே போய்‌ அவர்களிடம்‌ இரண்டு 


130 


கீர்த்தனங்கள்‌ கேட்டுவிட்டு வருகிறேன்‌” என்று புறப்பட்டுவிடுவார்‌. “அதைச்‌ 
சொல்லுங்கள்‌; இதைச்‌ சொல்லுங்கள்‌” என்று கேட்டுக்‌ கேட்டு அனுபவிப்பார்‌. 
கேட்பதோடு நிற்கமாட்டார்‌; ஒவ்வொன்றையும்‌ வாயாரப்‌ பாராட்டுவார்‌. கனம்‌ 
கிருஷ்ணையர்‌ கீர்த்தனங்களை அவர்‌ பிறரிடம்‌ அதிகமாகக்‌ கேட்டதில்லை யாதலால்‌ 
பெரும்பாலும்‌ அவற்றையே பாடச்‌ சொல்லிக்‌ கேட்பார்‌. நாயக நாயகி பாவத்திலுள்ள 


பதங்களைக்‌ கேட்டு, “என்ன அழகு! என்ன மெட்டு!!” என்று கொண்டாடுவார்‌. 


திருக்கோடிகா கிருஷ்ணையர்‌ சிறந்த பிடில்‌ வித்துவான்‌. மகா வைத்தியநாதையருக்குப்‌ 
பக்க வாத்தியம்‌ வாசித்து வந்தவர்‌. அவர்‌ என்‌ பிதாவிடம்‌ கனம்‌ கிருஷ்ணையர்‌ 
கீர்த்தனங்கள்‌ பலவற்றை அறிந்து பாடம்‌ பண்ணிக்கொண்டார்‌. திருவாவடுதுறையில்‌ 
இருந்த நாகசுர வித்துவானாகிய குழந்தை வேலனென்பவனும்‌ சில சிறந்த 
கீர்த்தனங்களைப்‌ பாடம்‌ பண்ணிக்கொண்டு நாகசுரத்தில்‌ வாசித்தான்‌. அவற்றை 
அவன்‌ வாசிக்கும்போது அவை புதிய பாணியில்‌ இருப்பதை அறிந்த ரஸிகர்கள்‌ என்‌ 
தந்தையாரிடமிருந்து அவை அவனுக்குக்‌ கிடைத்தன என்பதை விசாரித்தறிந்து 
அவரிடம்‌ வந்து சில கீர்த்தனங்களைக்‌ கேட்டு உவப்பார்கள்‌. கனம்‌ கிருஷ்ணையர்‌ 


கீர்த்தனங்களுக்குப்‌ புதிய 'கிராக்கி' ஏற்பட்டது. 


இப்படி இறைவன்‌ திருவருளால்‌ எங்கள்‌ குடும்பத்தில்‌ எல்லோருடைய உள்ளத்திலும்‌ 
ஒரு நிறைவு உண்டாகி எங்கள்‌ வாழ்க்கையை இன்பமுள்ளதாக்கியது. 


71. சிறப்புப்‌ பாடல்கள்‌ 


தருமபுர ஆதீனத்து அடியவருள்‌ ஒருவரும்‌ சிறந்த தமிழ்‌ வித்துவானும்‌ காசியில்‌ சில 
வருஷங்கள்‌ வசித்தவருமான ஸ்ரீ பரம சிவத்‌ தம்பிரான்‌ என்பவர்‌ சுப்பிரமணிய 
தேசிகரிடத்தில்‌ மிக்க பக்தியுடையவராகித்‌ தருமபுர ஆதீனகர்த்தருடைய அனுமதி 
பெற்றுப்‌ பெரும்பாலும்‌ திருவாவடுதுறையிலேயே இருந்து வந்தனர்‌. அவரிடத்தில்‌ 
சுப்பிரமணிய தேசிகருக்கு விசேஷமான அன்பு உண்டு. அவர்‌ திருவாவடுதுறையில்‌ 


இருந்த பொழுது சிறந்த நூல்களைப்‌ படித்து ஆராய்ந்தும்‌, மாணாக்கர்களுக்குப்‌ பாடஞ்‌ 
சொல்லிக்‌ கொண்டும்‌ வந்தார்‌. 


அவர்‌ சுப்பிரமணிய தேசிகரிடத்தில்‌ சில தமிழ்‌ நூல்களையும்‌, சைவ 


சாஸ்திரங்களையும்‌, மடத்தைச்‌ சார்ந்த வடமொழி வித்துவான்களிடத்தில்‌ வியாகரண 


131 


நூலையும்‌ படித்து வந்தார்‌. அவர்‌ நன்றாகப்‌ பிரசங்கம்‌ செய்வார்‌. தமிழிற்‌ செய்யுள்‌ 
இயற்றும்‌ ஆற்றல்‌ அவர்பால்‌ அமைந்திருந்தது. நுட்பமான அறிவுடையவர்‌. மனத்தைக்‌ 
கவரும்‌ தோற்றமுடையவர்‌. அவரிடம்‌ நானும்‌ சண்பகக்‌ குற்றாலக்‌ கவிராயரும்‌ 
நன்னூல்‌ விருத்தியுரை முழுவதையும்‌ ஒரு முறை பாடம்‌ கேட்டோம்‌ ஸம்ஸ்கிருத 


வியாகரணம்‌ படித்தவராதலின்‌ சில நுட்பமான விஷயங்களை விளக்கிச்‌ சொன்னார்‌. 


எவ்வளவு கற்றாலும்‌ பூரணமாக அறிந்து கொண்டதாக யாரும்‌ சொல்லிக்‌ கொள்ள 
முடியாதென்பதை அவரிடம்‌ பாடம்‌ கேட்டபோது நாங்கள்‌ தெரிந்து கொண்டோம்‌. 


மும்மணிக்‌ கோவை 


சுப்பிரமணிய தேசிகரிடத்தில்‌ ஈடுபட்ட பரமசிவத்‌ தம்பிரான்‌ அவர்‌ மீது ஒரு மும்மணிக்‌ 
கோவை இயற்றினார்‌. தேசிகருடைய முன்னிலையில்‌ அப்பிரபந்தம்‌ 
அரங்கேற்றப்பெற்றது. அது காப்புச்‌ செய்யுளுடன்‌ 31- ராடல்களை உடையது. 
அம்மும்மணிக்‌ கோவைக்குப்‌ பத்துப்‌ பேர்கள்‌ அளித்த சிறப்புப்‌ பாயிரச்‌ செய்யுட்கள்‌-2.6 


அவை அப்பிரபந்தத்தோடு சேர்த்துத்‌ தில்லையம்பூர்ச்‌ சந்திரசேகர கவிராஜ 
பண்டிதரால்‌ அச்சிடப்‌ பெற்றன. 


அக்காலத்தில்‌ மடத்தில்‌ இருந்த தம்பிரான்களும்‌ மாணாக்கர்களும்‌ 
சிறப்புப்பாயிரமளித்தனர்‌. அந்த அந்தச்‌ சிறப்புப்‌ பாயிரத்திற்கு முன்பு அதனை 
அளித்தார்‌ பெயர்‌ அவருக்குரிய சிறப்புக்களோடு வெளியிடப்பட்டது. 


'திருவாவடுதுறை யாதீனத்துச்‌ சிஷ்ய வர்க்கத்துள்‌ ஒருவரும்‌ பாண்டிய நாட்டுள்ள 
மேலகரம்‌ திரிகூட ராஜப்பக்‌ கவிராயரவர்கள்‌ வம்சஸ்தருமாகிய சண்பகக்‌ குற்றாலக்‌ 
கவிராயரவர்களியற்றிய அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம்‌' என்பது போலத்‌ 


தலைப்புக்கள்‌ அமைக்கப்பட்டன. 


என்‌ பாடல்கள்‌ 


நானும்‌ இரண்டு செய்யுட்கள்‌ சிறப்புப்‌ பாயிரமாகச்‌ செய்தேன்‌. சுப்பிரமணிய 

தேசிகருடைய பேரன்பினால்‌ எல்லா வகையான அனுகூலங்களையும்‌ அடைந்த நான்‌ 
அவர்பால்‌ எனக்குள்ள நன்றியறிவைப்‌ புலப்படுத்த வழிதெரியாமல்‌ இருந்தேன்‌. நல்ல 
வேளையாக இச்சிறப்புப்‌ பாயிரம்‌ அதற்குரிய சந்தர்ப்பத்தை உண்டாக்கியது. கல்விச்‌ 


132 


செல்வமும்‌ பொருட்‌ செல்வமும்‌ ஒருங்கே உதவி வந்த தேசிகர்‌ பெருமையை இரண்டாம்‌ 
செய்யுளில்‌ வெளியிட்டேன்‌. அது வருமாறு: 


“தேனாட்டு மலர்பொழிற்கோ முத்தியிற்சுப்‌ பிரமணிய 
தேவனென்னைத்‌ 
தானாட்ட விருபொருளு மொருங்கருள்த யாநிதியின்‌ 
சலசத்‌ தாண்மேல்‌ 
வானாட்டி னமுதேய்ப்ப மும்மணிக்கோ வையைநவிற்றி 
வனைந்தான்‌ யாரும்‌ 
மேனாட்டு நயசுகுணப்‌ பரமசிவ முனிவரவித்‌ 
துவசிங்‌ கேறே” 
(கோமுத்தி - திருவாவடுதுறை. என்னைத்தான்‌ நாட்ட, இரு பொருள்‌ - கல்வி, செல்வம்‌. 


சலசம்‌ - தாமரை. வித்துவசிங்க ஏறு - புலமையில்‌ ஆண்‌ சிங்கம்‌ போன்றவன்‌.) 


“ஆதீன வித்துவான்‌” 


சிறப்புப்‌ பாயிரத்திற்கு முன்‌ என்‌ பெயரை அமைக்கும்‌ பொழுது 'திருவாவடுதுறை 
ஆதீன வித்துவான்‌' என்றும்‌ போடும்படி சுப்பிரமணிய தேசிகர்‌ சொன்னார்‌. அவ்வாறு 


அமைப்பதில்‌ எனக்குச்‌ சம்மதம்‌ இல்லை. “பிள்ளையவர்கள்‌ ஆதீன வித்துவானாக 


விளங்கிய இந்த இடத்தில்‌ நான்‌ இப்பட்டத்தை வகிப்பதற்குச்‌ சிறிதும்‌ 
தகுதியுடையவனல்லன்‌. ஸந்நிதானத்திடம்‌ படிப்பவன்‌ என்று போட்டால்‌ அதனையே 


பெரிய பாக்கியமாகக்‌ கருதுவேன்‌” என்றேன்‌. 


“இப்பட்டத்தை அமைக்க நீர்‌ தடை செய்தாலும்‌ மற்றொரு விஷயத்தை நீர்‌ தடை 
செய்யமுடியாது” என்று தேசிகர்‌ சொன்னார்‌. 


“அந்த விஷயம்‌ என்ன?” என்று நான்‌ கேட்டேன்‌. 


“உம்‌ பெயரைத்‌ திருவாவடுதுறைச்‌ சாமிநாதையரென்றுதான்‌ அமைக்க வேண்டும்‌.” 


133 


“அதற்குத்‌ தக்கவாறு ஸந்நிதானத்தில்‌ என்னை ஆக்கிவிட்ட பிறகு அந்தப்படியே 


அமைப்பதில்‌ என்ன குற்றம்‌?” என்று நான்‌ கூறினேன்‌. 


என்‌ சிறப்புப்‌ பாயிரத்திற்கு மேல்‌, திருவாவடுதுறை ஆதீன மகா சந்நிதானத்திடத்துக்‌ 
கல்வி கற்கின்றவரும்‌, வேங்கடசுப்ப ஐயரவர்கள்‌ புத்திரருமாகிய திருவாவடுதுறைச்‌ 
சாமிநாத ஐயரவர்களியற்றிய அறுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தம்‌' என்னும்‌ 


தலைப்பு அமைக்கப்பட்டது. 


என்னைத்‌ திருவாவடுதுறைச்‌ சாமிநாத ஐயரென்று வழங்குவது உறுதியாயிற்று. 
திருவாவடுதுறையென்பது ஊர்ப்‌ பெயராக இருந்தாலும்‌ அதை என்‌ பெயரோடு 
சேர்த்தபோது எனக்கு ஒரு கெளரவப்‌ பட்டம்‌ கிடைத்தது போன்ற மகிழ்ச்சி 


உண்டாயிற்று. 


சுப்பிரமணிய தேசிகர்‌, ஆதீன வித்துவான்‌ என்று போடவேண்டுமென்று சொன்னதே 
எனக்கு உத்ஸாகத்தை உண்டாக்கிற்று. அவர்‌ என்னைப்‌ பற்றிக்‌ கொண்டுள்ள 
அபிப்பிராயத்தை அறிந்தேன்‌. அப்பெயரை அப்பொழுது மும்மணிக்‌ கோவைப்‌ 
புஸ்தகத்தில்‌ அச்சிடாவிட்டாலும்‌, தேசிகர்‌ பிற்காலத்தில்‌ தம்‌ விருப்பத்தை 
நிறைவேற்றி விட்டார்‌. நான்‌ கும்பகோணம்‌ காலேஜில்‌ உத்தியோகம்‌ பெற்ற பிறகு 
அவர்‌ எனக்கு எழுதிய கடிதங்களிலும்‌, அனுப்பிய புஸ்தகங்களின்‌ முன்‌ பக்கங்களிலும்‌, 
“நமது ஆதீன வித்துவான்‌”, “ஆதீன மகா வித்துவான்‌” என்றெல்லாம்‌ எழுதுவதை 


வழக்கமாக வைத்துக்‌ கொண்டார்‌. 


வேணுவன லிங்க விலாசம்‌ 


அக்காலத்தில்‌ திருவாவடுதுறை மடத்திலுள்ள கொலுமண்டபத்தின்‌ முற்றவெளியானது 
கீற்றுப்‌ பந்தலாகவே விசால 


மாகவும்‌ அழகாகவும்‌ போடப்பட்டிருக்கும்‌. அதைக்‌ கோவிற்‌ பட்டியிலிருப்பது 
போலவே மரக்‌ கொட்டகையாகப்‌ போடவேண்டுமென்று ஜவந்திபுரத்திலிருந்த பெரிய 
காறுபாறு வேணுவன லிங்கத்‌ தம்பிரான்‌ நினைத்து அதற்கு ஆக வேண்டிய முயற்சி 
செய்தார்‌. அதையறிந்த சேற்றூர்‌ ஜமீன்தாரும்‌, சிவகிரி ஜமீன்தாரும்‌ அதற்கு வேண்டிய 
தேக்க மரங்களையெல்லாம்‌ அனுப்பினார்‌. திருநெல்வேலிப்‌ பக்கத்திலிருந்து பல 


134 


தச்சர்கள்‌ வருவிக்கப்பெற்றனர்‌. அவர்களுக்கெல்லாம்‌ தலைவராக 'புதியவன்‌ 
ஆசாரியார்‌ என்பவர்‌ இருந்து மிக்க கருத்தோடு எல்லாவற்றையும்‌ நடத்தி வந்தார்‌. ஒரு 
வருஷம்‌ அவ்வேலை நடைபெற்றது. தூண்கள்‌ நாட்டாமல்‌ ஒரே கவிப்பாக 
அம்மண்டபம்‌ அமைந்தது. அம்மண்டபத்தைக்‌ கட்டி முடிக்க வேண்டுமென்று 
ஊக்கத்தோடு முயன்றவர்‌ வேணுவன லிங்கத்‌ தம்பிரானாகையால்‌ அதற்கு, 


'வேணுவன லிங்க விலாசம்‌' என்னும்‌ பெயர்‌ வைக்கப்பட்டது. 


ஈசுவர வருஷம்‌ தை மாதம்‌ முதல்‌ தேதி அதன்‌ பிரவேச விழா நடைபெற்றது. 
அயலூர்களிலிருந்து பல கனவான்களும்‌ வித்துவான்களும்‌ அவ்விசேஷத்திற்கு 
வந்திருந்தனர்‌. அத்தகைய மண்டபம்‌ சோழ தேசத்தில்‌ இல்லாமையால்‌ பலர்‌ அதனைப்‌ 
பார்க்கும்‌ பொருட்டே வந்தனர்‌. மண்டபத்தின்‌ மேல்‌ தட்டின்‌ உட்பாகத்தில்‌ 
நாயன்மார்கள்‌ வரலாறுகளையும்‌, திருவிளையாடற்‌ கதைகளையும்‌ புலப்படுத்தும்‌ 


சித்திரங்கள்‌ எழுதப்பெற்றன. 


விசேஷம்‌ நடந்த தினத்தன்று மத்தியானத்தில்‌ பிராமண போஜனமும்‌ மகேசுவர பூஜை 
முதலியனவும்‌, இரவில்‌ பட்டணப்‌ பிரவேசமும்‌ நிகழ்ந்தன. தம்பிரான்களும்‌ பிறரும்‌ 


அம்மண்டபத்தைப்‌ பாராட்டிச்‌ செய்யுட்கள்‌ இயற்றினர்‌. பட்டணப்‌ பிரவேசம்‌ 
ஆனபிறகு சுப்பிரமணிய தேசிகர்‌ ஒடுக்கத்திற்கு வந்து அமர்ந்தார்‌. அப்போது அவர்‌ 
விருப்பத்தின்படி வேணுவன லிங்க விலாசச்‌ சிறப்புப்‌ பாடல்களை நான்‌ படித்துக்‌ 
காட்டினேன்‌. தம்பிரான்கள்‌ முதலியோர்‌ அங்கே கூடியிருந்தார்கள்‌. அக்காலத்தில்‌ 
திருப்பனந்தாட்‌ காசிமடத்தில்‌ தலைவராக இருந்த ஸ்ரீ ராமலிங்கத்‌ 
தம்பிரானென்பவரும்‌ அங்கே வந்து உடனிருந்தார்‌. 


பாராட்டுப்‌ பாடல்கள்‌ 


தம்பிரான்களும்‌ பிறரும்‌ தனித்‌ தனியே பாடல்கள்‌ இயற்றியிருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ யாருக்கும்‌ தோற்றாத நயம்‌ அமையப்‌ பாட வேண்டுமென்று முயன்று 
பாடினார்கள்‌. ஒவ்வொருவரும்‌ தாம்தாம்‌ இயற்றிய பாடல்களை மற்றவர்களுக்குக்‌ 
காட்டாமல்‌ கடைசி வரையில்‌ மறைவாகவே வைத்திருந்தனர்‌. திடீரென்று சபையில்‌ 
வாசிக்கும்‌ போது எல்லோரும்‌ கேட்டு நயங்களை அறிந்து பாராட்டவேண்டு மென்பது 
அவர்கள்‌ கருத்து. நானும்‌ அந்தக்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவனே. 


பரமசிவத்‌ தம்பிரான்‌, குமாரசாமித்‌ தம்பிரான்‌ முதலிய தம்பிரான்களும்‌, மதுரை 


இராமசாமி பிள்ளை முதலியவர்களும்‌ தாம்‌ தாம்‌ இயற்றிய செய்யுட்களை என்னிடம்‌ 


135 


கொடுத்தார்கள்‌. அவற்றையெல்லாம்‌ தொகுத்து வைத்துக்‌ கொண்டு நான்‌ 
படித்துக்காட்டத்‌ தொடங்கினேன்‌. முப்பது பாடல்கள்‌ இருந்தன. ஒவ்வொரு 
செய்யுளையும்‌ இசையுடன்‌ படித்து எனக்குத்‌ தோற்றிய நயங்களையும்‌ எடுத்துச்‌ 
சொன்னேன்‌. நான்‌ இயற்றியிருந்த மூன்று செய்யுட்களையும்‌ படித்துக்‌ காட்டினேன்‌. 
அவற்றுள்‌ ஒரு பாடலில்‌, “இந்த மண்டபத்தைக்‌ காலில்லா மண்டபமென்று யாவரும்‌ 
கூறுவார்‌. அங்கே தென்கால்‌ (தென்றற்காற்று) பலகாலும்‌ விரவுதலால்‌ நான்‌ அங்ஙனம்‌ 
கூறேன்‌” என்ற கருத்தை அமைத்திருந்தேன்‌. கால்‌ என்பதற்குத்‌ தூண்‌, காற்று என்று 
இரண்டு பொருள்‌ படும்படி பாடிய அச்‌ செய்யுளைக்‌ கேட்டு யாவரும்‌ இன்புற்றனர்‌. 


எல்லாவற்றையும்‌ கேட்ட சுப்பிரமணிய தேசிகர்‌, “நன்றாயிருக்கின்றன; எல்லாம்‌ 
பிள்ளையவர்களுடைய செய்யுட்களின்‌ போக்கு” என்று தம்‌ திருப்தியைத்‌ தெரிவித்தார்‌. 
அதைக்காட்டிலும்‌ உயர்ந்த மதிப்புரை வேறு இருப்பதாக எங்களுக்குத்‌ 
தோற்றவில்லை. அச்சபையில்‌ பலர்‌ முன்னிலையில்‌ கிடைத்த மதிப்பு எங்களுக்கு 
அளவற்ற இன்பத்தை அளித்தது. பிள்ளையவர்களைப்‌ பற்றிய நினைவுடனே 
அன்றிரவு நாங்கள்‌ துயிலச்‌ சென்றோம்‌. 


72. நான்‌ பெற்ற சன்மானங்கள்‌ 


முன்‌ குறிப்பிட்ட தகஷிணம்‌ பெரிய காறுபாறு வேணுவன லிங்கத்‌ தம்பிரான்‌ அம்பா 
சமுத்திரத்துக்கு அருகில்‌ உள்ள செவந்திபுரத்தில்‌ அழகான பெரிய மடம்‌ ஒன்றைக்‌ 
கட்டுவித்து, அதற்கு, “சுப்பிரமணிய தேசிக விலாசம்‌” என்று பெயரிட்டார்‌. அப்பால்‌ 


அவர்‌ ஒரு முறை திருவாவடுதுறைக்கு வந்து சுப்பிரமணிய தேசிகரிடம்‌, “சந்நிதானம்‌ 
திருக்கூட்டத்துடன்‌ செவந்திபுரத்துக்கு எழுந்தருளிச்‌ சில தினங்கள்‌ இருந்து 
கிராமங்களையும்‌ பார்வையிட்டு வரவேண்டும்‌” என்று விண்ணப்பம்‌ செய்து 
கொண்டார்‌. அதே சமயமாகிய ஈசுவர வருஷம்‌ தை மாதத்தில்‌ மதுரை ஸ்ரீ மீனாக்ஷி 
சுந்தரேசுவரர்‌ ஆலயத்துக்கு அமராவதிபுதூர்‌ வயிநாகரம்‌ குடும்பத்தினர்‌ மகா 
கும்பாபிஷேகம்‌ நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர்‌. அக்கும்பாபிஷேகத்துக்கு வந்து 
சிறப்பிக்க வேண்டுமென்று அவர்களும்‌ சுப்பிரமணிய தேசிகரைக்‌ கேட்டுக்‌ 


கொண்டனர்‌. 


யாத்திரைக்கு ஏற்பாடு 


136 


தம்பிரானும்‌, தன வைசியர்களும்‌ செய்துகொண்ட வேண்டுகோளை ஏற்றுத்‌ தேசிகர்‌ 


மதுரைக்‌ கும்பாபிஷேகத்துக்குப்‌ போய்‌ அங்கிருந்து தக்ஷிணத்தில்‌ யாத்திரை செய்து 
செவந்திபுரத்திற்கும்‌ போகலாமென்று நிச்சயித்தனர்‌. அதற்குத்‌ தக்கபடி ஏற்பாடுகள்‌ 


விரிவாகச்‌ செய்யப்பெற்றன. 


போகும்‌ வழியில்‌ ஆங்காங்குள்ள கனவான்களுக்குத்‌ திருமுகங்கள்‌ அனுப்பப்பட்டன. 
சிலர்‌ திருவாவடுதுறைக்கே வந்து சுப்பிரமணிய தேசிகரது தக்ஷிண யாத்திரையில்‌ 
கலந்து கொள்ள எண்ணினர்‌. கல்லிடைக்‌ குறிச்சியிலிருந்த சின்னப்பட்டம்‌ ஸ்ரீ 
நமசிவாய தேசிகருக்கு, மதுரையில்‌ வந்து சேர்ந்து கொள்ளும்படி சுப்பிரமணிய தேசிகர்‌ 
திருமுகம்‌ அனுப்பினார்‌. யாத்திரைக்‌ காலத்தில்‌ வழியில்‌ வேண்டிய 
செளகரியங்களுக்குரிய பொருள்களும்‌ உடன்‌ வருவதற்குரிய பரிவாரங்களுக்கு 
வேண்டிய வசதிகளும்‌ அமைக்கப்பெற்றன. 


தந்தையாரிடம்‌ விடை பெறுதல்‌ 


“நாம்‌ தக்ஷிண யாத்திரை செய்யப்‌ போகிறோம்‌. அங்கங்கே பல பிரபுக்களும்‌ 
வித்துவான்களும்‌ வந்து வந்து சல்லாபம்‌ செய்வார்கள்‌. நீரும்‌ உடன்‌ வரவேண்டும்‌. 
மகா வைத்தியநாதையரும்‌ அவர்‌ சகோதரரும்‌ மதுரைக்கு வந்து சேர்வதாகத்‌ 
தெரிவித்திருக்கிறார்கள்‌. நீர்‌ நம்முடன்‌ வருவதில்‌ உம்முடன்‌ தாயார்‌ தகப்பனாருக்கு 
வருத்தம்‌ இராதே? அவர்களை மிகவும்‌ ஜாக்கிரதையாகக்‌ கவனித்துக்‌ கொள்ளும்படி 
இங்கே உள்ளவர்களிடம்‌ சொல்லிப்‌ போவோம்‌” என்று தேசிகர்‌ என்னை நோக்கிக்‌ 
கூறினார்‌. எனக்குப்‌ புதிய ஊர்களையும்‌ புதிய மனிதர்களையும்‌ பார்ப்பதற்கு அளவற்ற 
ஆவல்‌ இருந்தது. யாத்திரைக்கு வேண்டிய ஏற்பாடுகள்‌ நடைபெறும்‌ போது, 
“நம்மையும்‌ உடனழைத்துச்‌ செல்வார்களோ, மாட்டார்களோ” என்ற சந்தேகம்‌ எனக்கு 
உண்டு. தேசிகர்‌ சொன்ன வார்த்தைகளால்‌ அந்தச்‌ சந்தேகம்‌ நீங்கியதுடன்‌ 
சந்தோஷமும்‌ உண்டாயிற்று. “என்‌ தந்தையாருக்கு யாதோர்‌ ஆக்ஷேபமும்‌ இராது” 
என்று நான்‌ தேசிகரிடம்‌ தெரிவித்தேன்‌. 


ஆனால்‌, இவ்விஷயத்தை என்‌ பிதாவிடம்‌ சொன்னபோது அவர்‌ சிறிது கலங்கினார்‌. 
அப்போதுதான்‌ புதியதாக மதுரைக்குப்‌ புகை வண்டி செல்லத்‌ தொடங்கியது. 
பிரயாணத்தின்‌ போது நானும்‌ என்னைப்‌ போன்றவர்களும்‌ புகை வண்டியில்‌ 
பிரயாணம்‌ செய்ய நேரும்‌. என்‌ தந்தையார்‌ அதில்‌ ஏறமாட்டார்‌. அதனால்‌ அவரையும்‌ 
உடனழைத்துச்‌ செல்வதென்பது இயலாத காரியம்‌. இந்நிலையில்‌ அவரைத்‌ 
திருவாவடுதுறையிலே விட்டுவிட்டுச்‌ செல்ல வேண்டியது அவசியமாயிற்று. 


137 


என்னைப்‌ பிரிந்து இருப்பதற்கு அவருக்கு மனம்‌ வரவில்லை. “உன்னிடம்‌ உள்ள 
மரியாதை காரணமாகவே இங்குள்ளவர்கள்‌ என்னிடமும்‌ பிரியமாக இருக்கிறார்கள்‌. நீ 
இங்கே இல்லாதபோது எனக்குத்‌ தனி மதிப்பு என்ன இருக்கிறது?” என்று அவர்‌ 
கூறினார்‌. “அப்படியன்று. இங்கே மடத்தில்‌ பூஜை முதலியவற்றைக்‌ கவனிப்பதற்காகத்‌ 
தக்கவர்கள்‌ இருப்பார்கள்‌. அவர்கள்‌ மனிதர்களுடைய தராதரம்‌ தெரிந்தவர்கள்‌. 
நன்றாகக்‌ கவனித்துக்‌ கொள்வார்கள்‌. காறுபாறு தம்பிரான்‌ ஒரு குறையும்‌ இல்லாமல்‌ 
பார்த்துக்‌ கொள்வார்‌” என்று சமாதானம்‌ சொன்னேன்‌. தேசிகரும்‌ என்‌ தந்தையாரை 


வருவித்துத்‌ தைரிய வார்த்தைகளைக்‌ கூறினார்‌. 


கண்டியும்‌ சால்வையும்‌ 


தைப்பூசத்திற்கு முதல்‌ நாள்‌ தேசிகர்‌ பரிவாரங்களுடன்‌ யாத்திரையைத்‌ தொடங்கினார்‌. 
திருவிடைமருதூரில்‌ அப்பொழுது பிரம்மோத்ஸவம்‌ நடந்தது. அங்கே போய்த்‌ 
தைப்பூசத்தன்று திருத்தேரை நிலைக்குக்கொண்டு வரச்செய்தார்‌. என்‌ பிராயணத்திற்கு 
வேண்டிய கித்தான்பை ஒன்றையும்‌ பட்டுத்‌ தலையணையோடு கூடிய ஜமக்காளம்‌ 


ஒன்றையும்‌ அவர்‌ எனக்கு அங்கே உதவினார்‌. 


பிறகு என்னைச்‌ சமீபத்தில்‌ வந்து உட்காரச்‌ செய்து, “நாம்‌ யாத்திரை செய்யும்‌ 


இடங்களிலெல்லாம்‌ உமக்குத்‌ தொந்தரவு கொடுக்க நேரும்‌. தமிழபிமானிகளாகிய 


கனவான்கள்‌ பலர்‌ வருவார்கள்‌. அவர்களுக்குத்‌ திருப்தி உண்டாகும்படி தமிழ்ப்‌ 
பாடல்களைச்‌ சொல்ல வேண்டியது உமது கடமை” என்று கூறினார்‌. “அப்படிச்‌ 


செய்வது என்‌ பாக்கியம்‌” என்றேன்‌ நான்‌. 


அவர்‌ கட்டளையின்படி உடனே ஒரு தம்பிரான்‌ கெளரீசங்கரம்‌ வைத்த கண்டி 


ஒன்றைக்‌ கொணர்ந்து என்‌ கழுத்திலே போட்டு ஒரு 


சால்வையை என்‌ மேல்‌ போர்த்தினார்‌. நான்‌ அச்சமயத்தில்‌ ஆனந்த மிகுதியால்‌ 
ஸ்தம்பித்துப்‌ போனேன்‌; மயிர்க்‌ கூச்செறிந்தது “இப்படியே திருவாவடுதுறைக்குப்‌ 
போய்த்‌ தந்தையாரிடம்‌ விடை பெற்றுக்‌ கொண்டு இங்கு வந்து விடும்‌. நம்மோடு 
புறப்படலாம்‌” என்று தேசிகர்‌ சொல்லி என்னைத்‌ திருவாவடுதுறைக்கு அனுப்பினார்‌. 


138 


யாத்திரையில்‌ எனக்குப்‌ பலவகை நன்மைகள்‌ உண்டாகுமென்பதற்கு அந்த 
ஸம்மானங்கள்‌ அறிகுறியாக இருந்தன. என்‌ தந்தையாரிடம்‌ முன்பே பிரயாண 
விஷயத்தைத்‌ தெரிவித்திருந்தாலும்‌ நான்‌ பெற்ற சிறப்புக்களை அவர்‌ பார்த்து இன்புற 
வேண்டுமென்ற நினைவோடுதான்‌ திருவாவடுதுறைக்குப்‌ போய்‌ வரும்படி தேசிகர்‌ 
கூறினாரென்பதை நான்‌ உணர்ந்தேன்‌. திருவாவடுதுறை சென்று கண்டியையும்‌ 
சால்வையையும்‌ என்தாய்‌ தந்தையருக்கு காட்டியபோது அவர்கள்‌ அடைந்த 


சந்தோஷம்‌ சாமான்யமானதன்று. 


பிறகு விடை பெற்றுத்‌ திருவிடைமருதூர்‌ வந்து சேர்ந்தேன்‌. தேசிகர்‌ பரிவாரங்களுடன்‌ 
புறப்பட்டார்‌. எனக்கும்‌ உடன்‌ வந்த வேறு பிராமணர்களுக்கும்‌ இரண்டு வண்டிகள்‌ 
ஏற்படுத்திச்‌ சமையலுக்கு இரண்டு பிராமணப்‌ பிள்ளைகளைத்‌ திட்டம்‌ செய்து 
எங்களிடம்‌ ஒப்பித்தனர்‌. தேசிகருடைய பரிவாரங்களுடன்‌ சேர்ந்து நாங்களும்‌ 


பிரயாணமானோம்‌. 


இடையில்‌ வந்த கனவான்கள்‌ 


இடையில்‌ ஆலங்குடியில்‌ தங்கி அப்படியே முல்லைவாயில்‌ என்னும்‌ ஊருக்குச்‌ சென்று 
இரவு அங்கே இருந்து மறுநாட்‌ காலையில்‌ மன்னார்குடியை அடைந்தோம்‌. 
சுப்பிரமணிய தேசிகருடைய வரவை அறிந்து அங்கங்கே இருந்த செல்வர்கள்‌ தக்கபடி 
உபசாரம்‌ செய்து பாராட்டினார்கள்‌. மன்னார்குடியில்‌ தேசிகருக்காகவே நன்கு 
அலங்கரிக்கப்பட்டிருந்த சத்திர மொன்றில்‌ அவர்‌ தங்கினார்‌. டிப்டி கலெக்டராயிருந்த 
ராயர்‌ ஒருவர்‌ அங்கே வந்து, “பிசைஷ முதலியன சரியாக நடக்கின்றனவா?” என்று 
விசாரித்து விட்டுச்‌ சென்றார்‌. சைவ சமயத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ மட்டுமன்றி, மற்ற 
மதத்தினரும்‌ அரசாங்க உத்தியோகஸ்தர்களும்‌ தேசிகருடைய பெருமையை உணர்ந்து 
வந்து வந்து பார்த்துப்‌ பேசி இன்புற்றார்கள்‌. 


மன்னார்குடியில்‌ முன்சீபாக இருந்தவரும்‌ என்‌ தந்தையாருடைய நண்பருமாகிய 


வேங்கட ராவ்‌ என்பவர்‌ தேசிகரைப்‌ பார்க்க 


வந்தார்‌. அவர்‌ கும்பகோணத்திலிருந்த காலத்தில்‌, தமிழ்‌ படிப்பதனால்‌ பிரயோசனம்‌ 
ஒன்றும்‌ இல்லையென்றும்‌, இங்கிலீஷ்‌ படித்தால்தான்‌ நன்மை உண்டென்றும்‌ என்‌ 
தந்தையாரிடம்‌ வற்புறுத்திக்‌ கூறினவர்‌. அவர்‌ தேசிகருடனிருந்த என்னைக்கண்டு மிக்க 
மகிழ்ச்சியை அடைந்ததோடு, “இவரை எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. இளமை 


139 


தொடங்கியே தமிழ்‌ படிக்க வேண்டுமென்ற ஆவல்‌ பலமாக இவருக்கு உண்டு. 


இவரைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌” என்று தேசிகரிடமும்‌ சொன்னார்‌. 


தேசிகரை யாரேனும்‌ கனவான்கள்‌ பார்க்க வந்தால்‌ பல விதமான விஷயங்களைப்‌ 
பற்றிப்‌ பேசுவார்கள்‌. இடையிடையே நான்‌ தமிழ்ப்‌ பாடல்களைச்‌ சொல்லிப்‌ பிரசங்கம்‌ 
செய்வேன்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ விஷயமாகப்‌ பிள்ளையவர்களும்‌ வேதநாயகம்‌ 


பிள்ளையும்‌ இயற்றிய செய்யுட்களைச்‌ சொல்லாமல்‌ இரேன்‌. 


கடுக்கனும்‌ மோதிரமும்‌ 


மன்னார்குடியில்‌ தங்கிய போது தேசிகர்‌ என்‌ காதில்‌ இருந்த பழைய கடுக்கனைக்‌ 
கழற்றச்‌ செய்து ஐம்பது ரூபாய்க்கு மேல்‌ பெறுமானமுள்ள அரும்பு கட்டிய புதிய 
சிவப்புக்கல்‌ (கெம்பு) கடுக்கனை அணிவிக்கும்படி கஸ்தூரி ஐயங்காரென்ற ஒருவரிடம்‌ 
உத்தரவு செய்தார்‌. பழைய கடுக்கனுக்கு ஏற்றபடி என்‌ காதுகளில்‌ சிறிய துவாரங்களே 
இருந்தன. அவற்றிற்‌ பெரிய கடுக்கனைப்‌ போட்டபோது எனக்கு மிகவும்‌ நோவு 
உண்டாயிற்று. “பெண்கள்‌ கைவளை, நகைகள்‌ முதலியவற்றைச்‌ சந்தோஷத்தோடு 
போட்டுக்‌ கொள்கிறார்களே; அவர்களுடைய பொறுமையைக்‌ கண்டு ஆச்சரியப்‌ 
படவேண்டும்‌!” என்று எண்ணினே. காதில்‌ இரத்தம்‌ வர வர அக்கடுக்கன்களை 


ஐயங்கார்‌ போட்டு விட்டார்‌. “பிறகு போட்டுக்‌ கொள்கிறேன்‌” என்று சொல்லியும்‌ 


அவர்‌ விடவில்லை. 


மன்னார்குடியிலிருந்து புறப்பட்டுச்‌ செல்லுகையில்‌ பட்டுக்‌ கோட்டையில்‌ தேசிகர்‌ 
எனக்கு ஒரு மோதிரம்‌ வழங்கிக்‌ கையில்‌ அணிந்து கொள்ளச்‌ செய்தனர்‌. அப்படியே 
திருப்பெருந்துறைக்குச்‌ சென்று சில தினங்கள்‌ தங்கினோம்‌. திருப்பெருந்துறையில்‌ 
அப்போது ஆலய விசாரணை செய்து வந்த சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌ தேசிகருடைய 
விஜயத்துக்காக விசேஷமான ஏற்பாடுகள்‌ செய்து மிகவும்‌ கவனித்துக்‌ கொண்டார்‌. 


பொன்னங்கால்‌ 


அங்கிருந்து புறப்பட்டுச்‌ செல்லுகையில்‌ இடையே ஓரிடத்தில்‌ சுப்பிரமணிய தேசிகரது 
பல்லக்குச்‌ சற்று விரைந்து சென்றது. 


நாங்கள்‌ பின்தங்கிச்‌ செல்லலானோம்‌. சிறிது தூரம்‌ போனபோது தேசிகர்‌ ஓர்‌ 
ஓடையின்‌ மணலில்‌ பல மரங்கள்‌ செறிந்த நிழற்பரப்பில்‌ தங்கியிருப்பதைக்‌ கண்டோம்‌. 


140 


அவரைச்‌ சுற்றிலும்‌ பல புதிய கனவான்கள்‌ இருந்தார்கள்‌. தாம்பாளங்களில்‌ பல 
வகையான பழங்களும்‌, வெற்றிலை, பாக்கு, கற்கண்டு முதலியனவும்‌ அவரருகில்‌ 
வைக்கப்‌ பெற்றிருந்தன. ஒரு வெள்ளித்‌ தாம்பாளத்தில்‌ பணம்‌ குவித்து 
வைக்கப்பட்டிருந்தது. 


நாங்கள்‌ அங்கே இறங்கித்‌ தேசிகரை அடைந்தபோது அவர்‌ அங்குள்ள சில 
கனவான்களைச்‌ சுட்டிக்‌ காட்டி, “இவர்கள்‌, இராமநாதபுரம்‌ இரகுநாத சேதுபதியின்‌ 
மீது ஒரு துறைக்கோவை பாடி ஒவ்வொரு கவிக்கும்‌ ஒவ்வொன்றாக நானூறு பொன்‌ 
எலுமிச்சம்பழம்‌ பரிசு பெற்ற அமுத கவிராயருடைய பரம்பரையினர்‌. இந்த இடம்‌ 
அந்தக்‌ கோவைக்காக அமுத கவிராயருக்குச்‌ சேதுபதி அரசரால்‌ விடப்பட்ட 
'பொன்னங்கால்‌' என்னும்‌ கிராமம்‌. இவர்கள்‌ இப்போது திருமகள்‌ விலாசம்‌ பெற்றுச்‌ 


செளக்கியமாக இருக்கிறார்கள்‌” என்று கூறிப்‌ பழக்கம்‌ செய்வித்தனர்‌. 


பிரயாண காலத்தில்‌ எப்பொழுதும்‌ சுப்பிரமணிய தேசிகரோடே இருந்தமையால்‌ 
அவருடைய அருங்குணங்களை நன்றாக அறியும்‌ சந்தர்ப்பங்கள்‌ வாய்த்தன. 


அப்பொழுதப்பொழுது வேடிக்கையாகப்‌ பேசி உத்ஸாக மூட்டுவார்‌. அங்கங்கேயுள்ள 


தலங்களைப்‌ பற்றிய வரலாறுகளையும்‌, வேறு சரித்திர விஷயங்களையும்‌ எடுத்துச்‌ 
சொல்லுவார்‌. ஆகாரம்‌ முதலிய செளகரியங்களில்‌ சிறிதும்‌ குறைவு நேராத வண்ணம்‌ 
அடிக்கடி விசாரித்து வருவார்‌. 


னால்‌ ஒவ்வொ ாளும்‌ ஆனந்தமாகப்‌ பொ போயிற்று. ய ய 
த்‌ ஓ மறுநாளும்‌ ஆனந்த முது ற்று. பு பு 
படங்களையும்‌ ய ய மனிதர்களையம்‌ பார்க்கும்‌ போது மனம்‌ 
யுமபு பு த்‌ யு கு து 


குதூகலமடைந்தது. கண்டியும்‌, சால்வையும்‌, கடுக்கனும்‌, மோதிரமுமாகிய 
சம்மானங்களும்‌, தேசிகருடைய அன்பு கனிந்த வார்த்தைகளும்‌, அங்கங்கே கண்ட 
இனிய காட்சிகளும்‌ என்னை ஒரு புதிய மனிதனாகச்‌ செய்தன. நான்‌ சந்தோஷத்தால்‌ 
பூரித்தேன்‌. 


73. நானே உதாரணம்‌ 


சுப்பிரமணிய தேசிகர்‌ எழுபொற்‌ கோட்டை வழியாகக்‌ காளையார்‌ கோயில்‌ முதலிய 
ஸ்தலங்களைத்‌ தரிசனம்‌ செய்து 


141 


கொண்டு மதுரைக்கு அருகிலுள்ள திருப்பூவணத்தை அடைந்து அங்கே 


பரிவாரங்களுடன்‌ தங்கினார்‌. பிள்ளையவர்களிடம்‌ பாடங்‌ கேட்ட காலங்களிலும்‌, 


தேவாரம்‌, தலபுராணங்கள்‌ முதலியவற்றைப்‌ படித்த காலங்களிலும்‌ பல 
சிவஸ்தலங்களுடைய வரலாறுகளை நான்‌ அறிந்திருந்தேன்‌. பிள்ளையவர்களுக்கும்‌ 
அவரோடு பழகியவர்களுக்கும்‌ சிவஸ்தல தரிசனத்தில்‌ ஆவல்‌ உண்டு. நான்‌ அத்தகைய 
சமூகத்திற்‌ பழகியவனாதலின்‌ இடையிடையே சிவ ஸ்தல தரிசனம்‌ கிடைக்கும்‌ 
போதெல்லாம்‌ அந்த ஸ்தலங்களைப்‌ பற்றிய செய்திகளை ஞாபகப்படுத்திக்‌ 
கொள்வதோடு புதிய விஷயங்களையும்‌ விசாரித்துத்‌ தெரிந்து கொள்வேன்‌. 


பாண்டிநாடு புகுதல்‌ 


சோழ நாட்டைக்‌ கடந்து பாண்டிநாட்டெல்லையில்‌ புகுந்தவுடன்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌, 
“இது வரையில்‌ சோழ நாட்டைத்‌ தான்‌ நீர்‌ பார்த்திருக்கிறீர்‌ இனிமேல்‌ பாண்டி 
நாட்டின்‌ வளத்தைக்‌ காணலாம்‌” என்றார்‌. அப்படிச்‌ சொல்லும்போது அவர்‌ குரலில்‌ ஓர்‌ 


உத்ஸாகம்‌ இருந்தது. தம்‌ சொந்த நாடாகிய பாண்டி நாட்டை அடையும்போது 


அவருக்கு உத்ஸாகம்‌ இருப்பது இயல்பு தானே? 


திருவிளையாடற்‌ புராணத்தைப்‌ பல முறை படித்தும்‌ பிரசங்கம்‌ செய்தும்‌ ஈடுபட்ட நான்‌ 
பாண்டி நாட்டின்‌ பெருமையை நன்றாக அறிந்திருந்தேன்‌. அந்நாட்டு எல்லையை 
அணுகிவிட்டோமென்பதைக்‌ கேட்டவுடன்‌ எனக்கும்‌ அதிக மகிழ்ச்சி உண்டாயிற்று. 
திருப்பூவணத்திற்கு வந்தபோது அந்த ஸ்தலத்தையும்‌ வைகை நதியையும்‌ கண்டு என்‌ 
கண்கள்‌ குளிர்ந்த ன. பொன்னனையாளெனும்‌ கணிகையினுடைய முத்தத்தை ஏற்றுக்‌ 
கொண்டு கன்னத்தில்‌ தழும்புற்ற பெருமானைத்‌ தரிசித்தேன்‌. மதுரைத்‌ தலத்தைக்‌ காண 
வேண்டுமென்ற விருப்பம்‌ வர வர மிகுதியாயிற்று. 


சுப்பிரமணிய தேசிகர்‌ திருப்பூவணத்தில்‌ தங்கியிருப்பதை அறிந்து மதுரையில்‌ இருந்த 
கனவான்களும்‌, மதுரை ஆலயத்‌ திருப்பணிச்‌ செட்டியார்களும்‌ அங்கே வந்து 


தேசிகரைக்‌ கண்டு வரவேற்று முகமன்‌ கூறிவிட்டுச்‌ சென்றார்கள்‌. 


மதுரை செல்லுதல்‌ 


பிறகு தேசிகர்‌ அங்கிருந்து புறப்பட்டு ஒருநாள்‌ காலையில்‌ மதுரையைச்‌ சார்ந்த 
வண்டியூர்த்‌ தெப்பக்‌ குளத்தின்‌ மேல்‌ கரையிலுள்ள கோயிலில்‌ பரிவாரங்களுடன்‌ 
தங்கினார்‌. அவ்விடத்தில்‌ ஆதிமூலம்பிள்ளை என்பவர்‌ பலவிதமான அலங்காரங்கள்‌ 


142 


செய்து மிக்க விமரிசையுடன்‌ பூஜை முதலியவற்றைச்‌ செவ்வனே நடத்தி மகேசுவர 
பூஜையும்‌ செய்வித்து ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு இரண்டு வேளையும்‌ 
அன்னமளித்தார்‌. அவர்‌ பெரிய கண்டிராக்டர்‌; தருமசிந்தை மிக்கவர்‌; குரு பக்தியும்‌ சிவ 
பக்தியும்‌ நிரம்பியவர்‌; மதுரை வாசிகளுக்கு அவரிடத்திற்‌ பேரன்பு இருந்தமைக்கு 
அடையாளமாக, ஆதிமூலம்‌ பிள்ளைத்‌ தெரு' என்று ஒரு தெருவிற்குப்‌ பெயர்‌ 
வைத்திருக்கின்றனர்‌. 


மதுரை நகரத்திலிருந்த கலெக்டர்‌ ஆபீஸ்‌ சிரஸ்தேதாராக இருந்தவரும்‌ கெளரவம்‌ 
மிக்கவருமாகிய வேங்கடசாமி நாயுடு என்பவரும்‌, வேறு சில கனவான்களும்‌ மறு நாட்‌ 
காலையில்‌ வந்து விமரிசையுடன்‌ தேசிகரை அழைத்துச்சென்றனர்‌. வையையின்‌ 
தென்கரையில்‌ தேசிகர்‌ தங்கும்‌ பொருட்டு ஏற்பாடு செய்யப்‌ பெற்றிருந்த ஒரு 


சத்திரத்தில்‌ அவர்‌ இறங்கினார்‌. அதனைச்‌ சுற்றி வெகு தூரம்‌ வரையில்‌ 
கொட்டகைகளும்‌ பந்தல்களும்‌ போட்டு அலங்கரிக்கப்‌ பெற்றிருந்தன. 


ஆயிரக்கணக்கான பேர்கள்‌ உண்ணுவதற்குப்‌ போதுமான அரிசி முதலிய பொருள்கள்‌ 
திருவாவடுதுறையிலிருந்து வண்டி வண்டியாக வந்து குவிந்தன. வையையின்‌ இரு 
கரைகளிலும்‌ நெருக்கமாக உள்ள தென்னஞ்சோலைகளும்‌ அந்நதியில்‌ விசாலமான 


மணற்பரப்பும்‌ நீரோட்டமும்‌ கண்களைக்‌ கவர்ந்தன. 


கனவான்களின்‌ வருகை 


அப்பொழுது அங்கே ஸ்மால்காஸ்‌ கோர்ட்டு ஜட்ஜாக இருந்த ஸர்‌. டி, முத்துசாமி ஐயர்‌, 
ஜட்ஜ்‌ முத்துசாமி செட்டியார்‌, டிப்டி கலெக்டர்‌ சூரிய மூர்த்தியா பிள்ளை, 
திருவனந்தபுரம்‌ திவானாக இருந்த திருமங்கலம்‌ முன்ஸீப்‌ கிருஷ்ணஸாமி ராவ்‌ முதலிய 
பிரபலஸ்தர்கள்‌ தேசிகரால்‌ அழைக்கப்பட்டு வந்து அவரோடு சல்லாபம்‌ செய்து 
சென்றார்கள்‌. முத்துசாமி ஐயருடைய புகழ்‌ அப்பொழுதே ஓரளவு பரவியிருந்தது. 
அவரை நான்‌ கண்டபோது அவரது ஆடம்பரமில்லாத தோற்றமும்‌, மெல்லென்ற 


வார்த்தைகளும்‌ எனக்கு வியப்பை உண்டாக்கின. 


கல்லிடைக்‌ குறிச்சியிலிருந்து சின்னப்‌ பண்டார ஸந்நிதியாகிய ஸ்ரீ நமசிவாய தேசிகர்‌ 
வந்து சேர்ந்தார்‌. திருவையாற்றிலிருந்து மகா வைத்தியநாதையரும்‌ அவர்‌ 
தமையனாரும்‌ வந்து தேசிகரோடு தங்கியிருந்தனர்‌. தேசிகர்‌ என்னை அவர்களிடம்‌ 
ஒப்பித்து, “இவரைக்‌ கவனித்துக்‌ கொள்ளுங்கள்‌. யாத்திரை முழுவதும்‌ நம்முடன்‌ 


143 


இருக்கவேண்டும்‌” என்றார்‌. அவர்களுடைய வரவினால்‌ நானும்‌ பெரு மகிழ்ச்சியை 


அடைந்தேன்‌. 


கும்பாபிஷேகச்‌ சிறப்பு 


மகா கும்பாபிஷேகத்திற்காக வந்திருந்த ஜனக்கூட்டம்‌ கணக்கில்‌ அடங்காது. காசி 
முதல்‌ கன்னியாகுமரி வரையிலுள்ள ஜமீன்தார்களும்‌, மிட்டாதார்களும்‌, தங்கள்‌ தங்கள்‌ 
பரிவாரங்களுடன்‌ வந்து கூடியிருந்தனர்‌. தமிழ்நாட்டின்‌ பல பாகங்களில்‌ உள்ள 
பிரபுக்களெல்லாம்‌ அந்நகரத்தில்‌ ஒருங்கே சேர்ந்திருந்தனர்‌. அவர்களிற் 
பெரும்பாலோர்‌ வந்து சுப்பிரமணிய தேசிகரைத்‌ தரிசித்துச்‌ சென்றனர்‌. அவர்கள்‌ 
வரும்போதெல்லாம்‌ உடனிருந்து பாடல்‌ சொல்லும்‌ வேலையில்‌ நான்‌ 
ஈடுபட்டிருந்தேன்‌. 


கும்பாபிஷேகம்‌ உரிய காலத்தில்‌ மிக்க சிறப்போடு நடை பெற்றது. சுப்பிரமணிய 
தேசிகர்‌ கோயிலுக்குள்‌ சென்று தரிசனம்‌ செய்தார்‌. நானும்‌ சென்று தரிசித்தேன்‌. 
அக்கூட்டத்தில்‌ அவ்வாலயத்தின்‌ உண்மை அழகைத்‌ தெரிந்து மகிழச்‌ சந்தர்ப்பம்‌ 
வாய்க்கவில்லை. அப்போது தான்‌ முதன்‌ முதலாக மணி ஐயரை நாங்கள்‌ பார்த்தோம்‌. 
தேசிகரும்‌ அவரைச்‌ சேர்ந்தவர்களும்‌ சிரம மின்றிக்‌ கும்பாபிஷேக தரிசனம்‌ 
செய்வதற்கு அவர்‌ உடனிருந்து உதவி புரிந்தார்‌. அவரைக்‌ கண்ட அந்தச்‌ சில 
நிமிஷங்களில்‌ அவருடைய சுறுசுறுப்பையும்‌, உபகார சிந்தையையும்‌, ஜனங்களுக்கு 


அவர்பால்‌ இருந்த மதிப்பையும்‌ நாங்கள்‌ உணர்ந்து கொண்டோம்‌. 


மணி ஜயர்‌ 


கும்பாபிஷேக தரிசனத்திற்குப்‌ பின்‌ தேசிகர்‌ தம்‌ விடுதிக்குச்‌ சென்றார்‌. மணி ஐயரைக்‌ 
கண்டது முதல்‌ அவரோடு சில நேரம்‌ பேசி இன்புற வேண்டுமென்ற எண்ணம்‌ 
அவருக்கு உண்டாயிற்று. ஆதலால்‌ தக்க மனிதரிடம்‌, “தங்களைப்‌ பார்த்துப்‌ பேசிப்‌ 
பழக வேண்டுமென்ற ஆவல்‌ மிகுதியாக இருக்கிறது. நாம்‌ அங்கே வந்து பார்க்க 
முடியவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும்‌ தங்களைக்‌ காண வேண்டுமென்ற 
ஞாபகத்தோடேயே இருக்கிறோம்‌” என்று சொல்லியனுப்பினார்‌. அதைக்‌ கேட்டவுடன்‌ 
மணி ஐயர்‌, “நமக்கும்‌ அவர்‌ களைப்‌ பார்க்கவேண்டுமென்ற ஆவல்‌ இருக்கிறது” என்று 
சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட வேளையில்‌ வருவதாக முன்னமே தெரிவித்து 
அவ்வாறே தேசிகருடைய விடுதிக்கு வந்தார்‌. அந்த மேதாவியைப்‌ பார்க்க 


144 


வேண்டுமென்றும்‌, அவரது பேச்சைக்‌ கேட்கவேண்டுமென்றும்‌ எண்ணிப்‌ பலர்‌ 
கூடியிருந்தனர்‌. தேசிகர்‌ தக்க பிரதிநிதியை அனுப்பி அவரை எதிர்கொண்டழைக்கச்‌ 


செய்து வரவேற்று உட்காரச்‌ செய்து சம்பாஷணை செய்யத்‌ தொடங்கினர்‌. 


மதிநலம்‌ படைத்த மணி ஐயரும்‌, சிறந்த ரஸிகராகிய சுப்பிரமணிய தேசிகரும்‌ 
பேசும்போது அப்பேச்சில்‌ இனிமை பொங்கித்‌ ததும்பியது. அங்கே கூடியிருந்தவர்கள்‌ 
விழித்த கண்‌ மூடாமல்‌ காதை நெரித்துக்கொண்டு அவர்களைக்‌ கண்டும்‌, அவர்கள்‌ 
பேச்சைக்‌ கேட்டும்‌ மகிழ்ந்தனர்‌. மணி ஐயர்‌ விஷயங்களைத்‌ துணிவாகவும்‌. வெடுக்கு 
வெடுக்கென்றும்‌ எடுத்துச்‌ சொன்னபோது அவருடைய தைரியமும்‌ சத்தியத்தில்‌ 
அவருக்கிருந்த நம்பிக்கையும்‌ புலனாயின. தேசிகர்‌ மிகவும்‌ நயமான மெல்லிய இனிய 
சொற்களால்‌ அப்பெரியாரைப்‌ பாராட்டினார்‌. ஸம்ஸ்கிருத சுலோகங்களையும்‌, தமிழ்ப்‌ 
பாடல்களையும்‌ சொல்லிச்‌ சந்தோஷமுறச்‌ செய்தார்‌. மணி ஐயர்‌ இலக்கியச்‌ சுவையை 
நுகரும்‌ இயல்பினராதலால்‌ அவற்றைக்‌ கேட்டு அனுபவித்தார்‌. 


வேதநாயகம்‌ பிள்ளை பாடல்‌ 


அப்பெருங்‌ கூட்டத்தில்‌ மதுரை மாநகரத்திற்கு உயிராக விளங்கிய மணி ஐயருடைய 
முன்னிலையில்‌ ஏதேனும்‌ பாடல்‌ சொல்லும்‌ சந்தர்ப்பம்‌ எனக்கும்‌ கிடைக்கும்‌ என்று 
எதிர்பார்த்தேன்‌. அப்போது அருகிலிருந்த வேணுவனலிங்கத்‌ தம்பிரான்‌ ஒரு 
சந்தர்ப்பத்தை உண்டாக்கினார்‌. பேச்சுக்கிடையில்‌, “மாயூரம்‌ முன்ஸீப்‌ வேதநாயகம்‌ 
பிள்ளையவர்கள்‌ மகா ஸந்நிதானத்தின்‌ விஷயமாகப்‌ பல பாடல்களைப்‌ பாடி 
இருக்கிறார்கள்‌” என்று சொல்லிவிட்டு என்னைப்‌ பார்த்தார்‌. மணி ஐயரும்‌, “எங்கே, 
அந்தப்‌ பாடல்களைக்‌ கேட்கலாமே” என்று சொல்லவே, நான்‌ என்‌ உத்தியோகத்தைப்‌ 
பார்க்கத்‌ தொடங்கினேன்‌. வேதநாயகம்‌ பிள்ளை கூறிய பல பாடல்களைச்‌ சொல்லி 
அவற்றிற்குரிய சந்தர்ப்பத்தையும்‌ பொருளையும்‌ எடுத்துரைத்தேன்‌. “இந்த மாதிரியான 
மகாசபையை வேறு எங்கே பார்க்கப்‌ போகிறோம்‌” என்ற நினைவினால்‌ எனக்கு வர 


வர ஊக்கம்‌ அதிகமாயிற்று. 


“தடையில்‌ கொடைச்சுப்‌ பிரமணி யையநிற்‌ சார்ந்தவர்கொள் 
கொடையை அவர்சொல வேண்டுங்‌ கொலோவவர்‌ குட்சிசொலும்‌ 
இடைசொலுங்‌ கண்டமுங்‌ காதுஞ்‌ சொலுமிறு மாப்புடைய 
நடைசொலுங்‌ கையிற்‌ குடைசொலும்‌ வேறென்ன நான்சொல்வதே” 


145 


என்னும்‌ செய்யுளைக்‌ கூறிவிட்டு விரிவாகப்‌ பொருள்‌ சொன்னேன்‌. பிறகு, 
“இப்பாடலில்‌ ஸந்நிதானத்தின்‌ கொடை வகைகள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 
ஒவ்வொரு பொருளைத்‌ தனியே பெற்றவர்கள்‌ பலர்‌ உண்டு. எல்லாவற்றையும்‌ 
ஒருங்கே பெற்றதற்கு உதாரணம்‌ நானே. நான்‌ மடத்து அன்னமே பல வருஷங்களாக 
உண்டு வருகிறேன்‌. இடையில்‌ கட்டிக்கொண்டிருப்பதும்‌ என்‌ பெட்டியில்‌ இருப்பதும்‌ 
இவர்கள்‌ அளித்த வஸ்திரங்களே கழுத்தில்‌ உள்ள கெளரீசங்கரகண்டி இவர்கள்‌ 
வழங்கியதே, காதில்‌ அணிந்து கொண்டுள்ள கடுக்கனும்‌, கையில்‌ அணிந்திருக்கும்‌ 
மோதிரமும்‌ இவர்கள்‌ கொடையே. ஆகவே என்‌ குட்சியும்‌ (வயிறும்‌) இடையும்‌ 
கண்டமும்‌ காதும்‌ கையும்‌ ஸந்நிதானத்தின்‌ கொடையைச்‌ சொல்லும்‌, ஆனால்‌ 
வேதநாயகம்‌ பிள்ளையவர்கள்‌ இந்தப்‌ பாட்டில்‌ சொல்லியிருக்கிற இறுமாப்புடைய 
நடையும்‌ கைக்குடையும்‌ என்னிடம்‌ இல்லை; அவற்றை நான்‌ விரும்பவும்‌ இல்லை” 
என்று சொல்லி நிறுத்தினபோது சபையினர்‌ யாவரும்‌ சந்தோஷத்தை ஆரவாரத்துடன்‌ 
தெரிவித்தனர்‌. “ஒரு கிறிஸ்தவ கனவான்‌ இவ்வளவு தூரம்‌ பாராட்டியிருக்கிறாரே!” 
என்று பலர்‌ வியப்புற்றனர்‌. ஏதோ பெரிய காரியமொன்றைச்‌ செய்து நிறைவேற்றியது 
போன்ற திருப்தியை நான்‌ அடைந்தேன்‌. 


நான்‌ அந்தச்‌ சபையில்‌ அவ்வாறு பிரசங்கம்‌ செய்ததைச்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ கேட்டுப்‌ 
புன்‌ சிரிப்பினால்‌ தம்முடைய உவகையை வெளிப்படுத்தினர்‌. அவர்‌ புன்னகை அவரது 
சந்தோஷத்தை மாத்திரம்‌ வெளிப்படுத்தியதாக நான்‌ அப்போது எண்ணினேன்‌. அதில்‌ 
வேறு குறிப்பு இருந்ததென்றும்‌, 'இறுமாப்‌ புடைய நடையும்‌ குடையும்‌' இல்லை என்று 
நான்‌ கூறியது அவர்‌ உள்ளத்திற்‌ பதிந்திருந்ததென்றும்‌ அப்போது எனக்குத்‌ 
தெரியவில்லை; பிறகு தெரிய வந்தது. 


மணி ஐயர்‌ விடை பெற்றுக்கொண்டு சென்றார்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ சில தினங்கள்‌ 
அங்கே தங்கியிருந்தார்‌. அப்பால்‌ என்னையும்‌ மகா வைத்தியநாதையர்‌ 
முதலியவர்களையும்‌ புகைவண்டி மார்க்கமாகத்‌ திருநெல்வேலி சென்று 
இருக்கும்படியும்‌, தாம்‌ சாலை மார்க்கமாக வருவதாகவும்‌ சொல்லி எங்களை 
அனுப்பினார்‌. நாங்கள்‌ அவ்வாறே திருநெல்வேலி போய்ச்‌ சேர்ந்தோம்‌. 


146 


74. நான்‌ பதிப்பித்த முதல்‌ புஸ்தகம்‌ 


திருநெல்வேலியில்‌ மேலை ரத வீதியில்‌ திருவாவடுதுறைக்குரிய மடம்‌ ஒன்று உண்டு. 
அதனை ஈசான மடம்‌ என்று சொல்லுவர்‌. நானும்‌ மகா வைத்தியநாதையர்‌ 
முதலியோரும்‌ மதுரையிலிருந்து போன சமயம்‌ அவ்விடத்தில்‌ மடபதியாகச்‌ சாமிநாத 
தம்பிரானென்பவர்‌ இருந்து எல்லாவற்வையும்‌ கவனித்து வந்தார்‌. நாங்கள்‌ அவருடைய 
ஆதரவில்‌ அங்கே தங்கியிருந்து சுப்பிரமணிய தேசிகரது வரவை எதிர்பார்த்திருந்தோம்‌. 


வாதம்‌ 


தேசிகர்‌ பல சிவ ஸ்தலங்களைத்‌ தரிசித்த பிறகு திருநெல்வேலி வந்து சேர்ந்தார்‌. 
பாண்டி நாட்டிலுள்ள பிரபுக்கள்‌ பலரும்‌ வித்துவான்கள்‌ பலரும்‌ காணிக்கையுடன்‌ 
வந்து தேசிகருரைக்‌ கண்டு இன்புற்றனர்‌. வித்துவான்கள்‌ தேசிகர்மீது தாமியற்றிய 
புதிய பாடல்களைக்‌ கூறி ஸல்லாபம்‌ செய்து சென்றனர்‌. சேற்றூரிலிருந்து இராமசாமி 
கவிராயர்‌ முதலியவர்களும்‌, இராஜவல்லிபுரம்‌ அழகிய சொக்கநாதபிள்ளை 
என்பவரும்‌, ஆழ்வார்‌ திருநகரியிலிருந்து தேவராஜ பாரதி என்பவரும்‌ வந்தனர்‌. 
தேவராஜ பாரதி சில செய்யுட்களைச்‌ சொன்னார்‌. அவற்றிலுள்ள சில விஷயங்களை 
நான்‌ ஆசேஷபம்‌ செய்து கேள்விகள்‌ கேட்டேன்‌. அவர்‌ அவற்றிற்குத்‌ தக்க சமாதானம்‌ 
சொன்னார்‌. அதுகாறும்‌ வேறு வித்துவான்‌௧ளிடம்‌ அவ்வளவு தைரியமாக ஆசேஷபம்‌ 
செய்யாத எனது செயலைக்‌ கண்ட தேசிகர்‌ பிறகு தனியே என்னிடம்‌, “நீர்‌ செய்த 
ஆகசேஷேபம்‌ உசிதமானதாக இருந்தது. விஷயங்களைத்‌ தடைவிடைகளால்‌ நிர்ணயம்‌ 
செய்வது ஒரு சம்பிரதாயம்‌. புலவர்களில்‌ வாதியென்று ஒருவகையுண்டு. 
விதண்டாவாதம்‌ செய்யாமல்‌ நியாயத்தை அனுசரித்துத்‌ தர்க்கஞ்செய்தால்‌ கேட்பதற்கு 
ரஸமாக இருப்பதோடு இரு சாராருடைய அறிவின்‌ திறமும்‌ வெளிப்படும்‌. 
ஸம்ஸ்கிருதத்தில்‌ இந்த வழக்கம்‌ மிகுதியாக உண்டு” என்று சொன்னார்‌. 'நாம்‌ அவர்‌ 
கூறியதை மறுத்துப்‌ பேசியது ஒருகால்‌ தவறாக இருக்குமோ' என்று நான்‌ 
கொண்டிருந்த சந்தேகம்‌ அவர்‌ கூறிய வார்த்தைகளால்‌ நீங்கியது. 


கல்லிடைக்குறிச்சி 


பிறகு சின்னப்‌ பண்டாரஸந்நிதியாகிய நமசிவாய தேசிகருடைய வேண்டு கோளின்படி 
சுப்பிரமணிய தேசிகர்‌ பரிவாரங்களுடன்‌ 


147 


கல்லிடைக்‌ குறிச்சிக்குச்‌ சென்றார்‌. அவருடைய வரவை உத்தேசித்து நூதனமான 
கொலு மண்டபம்‌ ஒன்று கட்டப்பெற்றிருந்தது. திருவாவடுதுறையைப்‌ போலவே 
அழகிய சிவாலயமொன்று மடத்தைச்‌ சார்ந்து விளங்கியது ஸ்வாமியின்‌ திருநாமம்‌ 
கண்வசங்கரனென்பது. ஓதுவார்கள்‌, காரியஸ்தர்கள்‌ முதலிய பரிகரத்தாரும்‌ 
திருவாவடுதுறையைப்‌ போலவே மிகுதியாகவும்‌, திறமை சாலிகளாகவும்‌ இருந்தனர்‌. 
அவ்வூரில்‌ உள்ள பெரிய அக்கிரகாரங்களில்‌ இருந்த அந்தணர்களிற்‌ பெரும்பாலோர்‌ 
பெருஞ்செல்வர்கள்‌. அவர்கள்‌ யாவரும்சுப்பிரமணிய தேசிகரிடத்தில்‌ 
அன்புடையவர்கள்‌. எல்லோரும்‌ தேசிகருடைய வரவை அறிந்து பழ வர்க்கங்களுடன்‌ 


வந்து பார்த்துச்‌ சென்றார்கள்‌. 


எல்லாக்‌ காட்சிகளையும்‌ கண்டு நான்‌ ஆச்சரியமடைந்து கொண்டே இருந்தேன்‌. 
அங்கே உள்ள இயற்கைக்‌ காட்சிகளும்‌, மனிதர்களுடைய விசுவாசமும்‌, 
வித்துவான்‌௧ளுடைய பெருமையும்‌ யாரையும்‌ வசீகரிக்கத்‌ தக்கவை. தேசிகர்‌ அடிக்கடி 
கல்லிடைக்குறிச்சியைப்‌ பற்றிப்‌ பாராட்டிப்‌ பேசுவதுண்டு. அவர்‌ சின்னப்பட்டத்தை 


வகித்த காலத்திலே பல வருஷங்கள்‌ அங்கே வசித்து வந்தார்‌. அவர்‌ பாராட்டியது 
அபிமானத்தா லெழுந்ததன்றென்பதும்‌ அவ்விடம்‌ அந்தப்‌ பாராட்டுக்கு 
ஏற்றதேயென்பதும்‌ எனக்கு அப்போது தெளிவாக விளங்கின. 


உடன்‌ வந்திருந்த வேணுவனலிங்கத்‌ தம்பிரான்‌ செவந்திபுரம்‌ மடத்தில்‌ சுப்பிரமணிய 
தேசிகர்‌ எழுந்தருள்வதற்குரிய நல்ல நாள்‌ ஒன்று பார்த்து வைத்திருந்தார்‌. “தேசிகர்‌ தம்‌ 
பழைய ஸ்தானமாகிய கல்லிடைக்‌ குறிச்சியிலேயே நெடுநாள்‌ தங்கி விடுவாரோ” என்ற 
கருத்து அவருக்கு இருந்தமையால்‌ விரைவில்‌ செவந்திபுரத்திற்கு புறப்பட வேண்டும்‌ 
என்று வற்புத்திக்‌ கொண்டே இருந்தார்‌. கல்லிடைக்‌ குறிச்சியிலே எவ்வளவு காலம்‌ 
இருந்தாலும்‌ மிகவும்‌ செளக்கியமாக இருக்கலாமென்பது எனக்குத்‌ தெரியும்‌. ஆனாலும்‌ 
புதிய புதிய காட்சிகளைப்‌ பார்க்க வேண்டுமென்றே ஆசையால்‌ “தேசிகர்‌ விரைவில்‌ 


புறப்பட வேண்டும்‌” என்று நானும்‌ எண்ணினேன்‌. 


செவந்திபுரம்‌ 


குறிப்பிட்ட நல்ல தினத்தில்‌ தேசிகர்‌ செவந்திபுரம்‌ சென்று மடத்தில்‌ தங்கினார்‌. பாண்டி 
நாட்டை ஆண்டு வந்த நாயக்க மன்னர்களின்‌ அதிகாரியாகிய செவந்தியப்ப 
நாயக்கரென்பவரால்‌ மடத்திற்கு விடப்பட்ட கிராமங்கள்‌ எட்டுள்‌ முக்கியமானது 


செவந்தி 


148 


புரம்‌. அதில்‌ அவரால்‌ நிருமிக்கப்பட்ட செவந்தீசுவரம்‌ என்ற ஆலயம்‌ ஒன்று உண்டு. 


வேணுவனலிங்கத்‌ தம்பிரான்‌ அங்கே கட்டிய மடாலயத்திற்கு சுப்பிரமணிய தேசிக 
விலாசம்‌' என்று பெயர்‌ வைத்ததோடு ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருடைய திருவுருவம்‌ 
ஒன்று அமைத்துப்‌ பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யும்படி ஏற்பாடு செய்தார்‌. தேசிகரே 


நேரில்‌ எழுந்தருளிய தினத்தில்‌ அவருக்கு உண்டான இன்பத்துக்கு அளவில்லை. 
அன்றைத்‌ தினம்‌ ஒரு பெரிய திருவிழாவாகவே கொண்டாடப்‌ பெற்றது. 


அந்த அழகிய மடாலயத்தைச்‌ சிறப்பித்து வித்துவான்கள்‌ பலர்‌ செய்யுட்களை 
இயற்றியிருந்தனர்‌. அன்றிரவு பட்டணப்‌ பிரவேசம்‌ ஆனவுடன்‌ இரவு இரண்டு மணிக்கு 
மேல்‌ எல்லாச்‌ செய்யுட்களையும்‌ தேசிகர்‌ முன்னிலையில்‌ பல வித்துவான்களும்‌, 
பிரபுக்களும்‌ கூடியிருந்த சபையில்‌ நான்‌ படித்தேன்‌. சிலர்‌ தாங்கள்‌ இயற்றிய 
பாடல்களின்‌ நயங்களைத்‌ தாங்களே எடுத்துக்‌ காட்டினர்‌. எல்லாம்‌ படித்து 
முடிவதற்குள்‌ பொழுது விடிந்து விட்டது. மகா வைத்தியநாதையர்‌ அவர்‌ தமையனார்‌ 


முதலிய பலர்‌ பாடிய 86 பாடல்கள்‌ இருந்தன. நான்‌ எட்டுச்‌ செய்யுட்களை 
இயற்றினேன்‌. 


புஸ்தகப்‌ பதிப்பு 


அப்பாடல்களையெல்லாம்‌ அச்சிட வேண்டுமென்று வேணுவனலிங்கத்‌ தம்பிரான்‌ 
விரும்பினார்‌. அப்படியே செய்ய ஏற்பாடு நடை பெற்றபோது திருவாவடுதுறையில்‌ 
உள்ள வேணுவனலிங்க விலாசத்தைச்‌ சிறப்பித்த செய்யுட்களையும்‌ சேர்த்து 
வெளியிடலாமென்று பலர்‌ கூறினர்‌. அவ்வாறே அவ்விரண்டு வகைப்‌ பாடல்களும்‌ 
வேறு சில பாடல்களும்‌ சேர்த்துத்‌ திருநெல்வேலி முத்தமிழாகரமென்னும்‌ அச்சுக்‌ 
கூடத்தில்‌ ஒரு புஸ்தகமாகப்‌ பதிப்பிக்க பெற்றன. அந்தப்‌ புஸ்தகத்தை ஒழுங்குபடுத்தி 
எழுதிக்‌ கொடுத்தவன்‌ நானே. பிற்காலத்தில்‌ எவ்வளவோ புஸ்தகங்களைப்‌ 


பரிசோதித்து வெளியிடும்‌ வேலையில்‌ ஈடுபட்ட நான்‌ முதன்‌ முதலாகப்‌ பதிப்பித்தது 
அந்தப்‌ பாடல்‌ திரட்டே. அக்காலத்தில்‌ பதிப்பு முறை சிறிதும்‌ எனக்குத்‌ தெரியாது. 
ஆனாலும்‌ நான்‌ பரிசோதித்து வெளியிட்ட முதல்‌ புஸ்தகமென்ற நினைவினால்‌ 
அதனிடத்தில்‌ எனக்கு ஒரு தனி மதிப்பு இருந்து வருகிறது. அதன்‌ முகப்புப்‌ பக்கத்தில்‌ 
இருந்தவை வருமாறு: 


149 


"கணபதி துணை. திருக்கைலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை யாதீனத்தைச்‌ சேர்ந்த 
செவந்திபுரத்தில்‌ மேற்படி ஆதீனம்‌ பெரிய காறுபாறு வேணுவனலிங்க சுவாமிகள்‌ 
இயற்றுவித்த 


சுப்பிரமணிய தேசிக விலாசச்‌ சிறப்பு. மேற்படி திருவாவடுதுறையில்‌ மேற்படி 
சுவாமிகளியற்றுவித்த கொலு மண்டபமென்னும்‌ வேணுவனலிங்க விலாசச்‌ சிறப்பு. 
இவை பல வித்துவான்களாற்‌ பாடப்பட்டு மேற்படி ஆதீன அடியார்‌ 
குழாங்களிலொருவராகிய ஆறுமுக சுவாமிகளாலும்‌ மேற்படி திருவாவடுதுறை 
வேங்கட சுப்ப ஐயரவர்கள்‌ புத்திரராகிய சாமிநாத ஐயரவர்களாலும்‌ பார்வை 


யிடப்பட்டு, திருநெல்வேலி முத்தமிழாகர அச்சுக்கூடத்திற்‌ பதிப்பிக்கப்பட்டன. வெகு 


தான்யடு ஆனிமீ.” 


அப்புஸ்தகத்தில்‌ வேணுவனலிங்கத்‌ தம்பிரானுடைய சரித்திரச்‌ சுருக்கமும்‌, 


திருவாவடுதுறை குமார சுவாமித்‌ தம்பிரான்‌ இயற்றிய தோத்திரச்‌ செய்யுட்களும்‌, 


வேதநாயகம்‌ பிள்ளை சுப்பிரமணிய தேசிகரைப்‌ பாராட்டிப்‌ பாடிய பாடல்களும்‌ 


சேர்க்கப்பெற்றன. பிழைத்திருத்தம்‌ சேர்க்கவேண்டி நேர்ந்தது. எல்லாம்‌ சேர்ந்து 32 


பக்கங்கள்‌ ஆயின. 


அந்தப்‌ புஸ்தகம்‌ அச்சிட்டு வந்த காலத்தில்‌ நானும்‌ பிறரும்‌ அதை வைத்து அழகு 
பார்த்துக்‌ கொண்டேயிருந்தோம்‌. சம்பிரதாயத்திற்காக ஆறுமுகத்‌ தம்பிரான்‌ 
பெயரையும்‌ சேர்த்துப்‌ பதிப்பித்திருந்தாலும்‌ அவர்‌ என்னிடமே ஒப்பித்து 
விட்டமையால்‌ நான்தான்‌ முற்றும்‌ கவனித்துப்‌ பார்த்தவன்‌. ஆதலின்‌ எனக்கு 
அப்புஸ்தகத்தைப்‌ பார்த்தபோதெல்லாம்‌ ஆனந்தம்‌ பொங்கியது. “நான்‌ பதிப்பித்த 
புஸ்தகம்‌, என்‌ பாடல்கள்‌ உள்ள புஸ்தகம்‌” என்ற பெருமையோடு மற்றொரு சிறப்பும்‌ 
அதில்‌ இருந்தது. சுப்பிரமணிய தேசிக விலாசச்‌ சிறப்புச்‌ செய்யுட்களில்‌ தியாகராச 
செட்டியார்‌ பாடல்கள்‌ பதின்மூன்று இருந்தன. அதில்‌ ஒரு செய்யுளில்‌ என்னைப்‌ 
பாராட்டி யிருந்தார்‌. 


“துன்னுறுபே ரிலக்கணமு மிலக்கியமு மீனாட்சி சுந்தரப்‌ பேர்‌ 

மன்னுறுநா வலர்பெருமா னிடையுணர்ந்தெல்‌ லாநலமும்‌ வாய்ந்தன்‌ னோன்போற் 
பன்னுகவி சொல்சாமி நாதமறை யோனியற்சண்‌ பகக்குற்‌ றால 

மென்னுமுயர்‌ பெயர்புனைந்த கவிராஜன்‌ முகற்பலரு மியம்பி யேத்த” 


150 


என்பது அச்‌ செய்யுள்‌. 


பாபநாசம்‌ 


செவந்திபுரத்தில்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ நான்குமாத காலம்‌ தங்கியிருந்தார்‌. 
தினந்தோறும்‌ காலையில்‌ அருகிலுள்ள பாபநாசம்‌ சென்று தாமிரபர்ணியில்‌ நீராடி ஸ்ரீ 
உலகம்மையையும்‌ ஸ்ரீ கலியாண சுந்தரேசுவரரையும்‌ தரிசித்து வருவார்‌. அவருடன்‌ 
நாங்களும்‌ செல்வோம்‌. பொதிய மலை அடிவாரத்தில்‌ அமைந்த அந்த ஸ்தலத்தின்‌ 
காட்சி மனோரம்மியமாக இருக்கும்‌. பாறைகளினிடையே தத்தித்‌ தவழ்ந்து வரும்‌ 
அருவியின்‌ அழகும்‌ அதில்‌ கொழுத்த பல நிறமுள்ள மீன்கள்‌ பளிச்சுப்‌ பளிச்சென்று 
மின்னி விளையாடும்‌ தோற்றமும்‌ மெல்லென்ற காற்றும்‌ நம்மை மறக்கச்‌ செய்யும்‌. 
அங்கே யாரும்‌ மீனைப்‌ பிடிக்கக்கூடாது. அதனால்‌ அங்குள்ள மீன்கள்‌ சிறிதும்‌ 
அச்சமின்றி நீராடுவோர்கள்‌ மீது மோதி விளையாடும்‌. 


பாபநாசம்‌ கோயிலில்‌ எண்ணெய்ச்‌ சாதமென்ற ஒருவகைப்‌ பிரசாதமும்‌ அதற்கேற்ற 
துவையலும்‌ நிவேதனம்‌ செய்யப்படும்‌. எங்கள்‌ காலை நேர இளம்‌ பசியைத்‌ தீர்த்துக்‌ 


கொள்ளும்‌ பொருட்டு அப்பிரசாதத்தை எங்களுக்கு அளிக்கும்படி தேசிகர்‌ ஏற்பாடு 
செய்திருந்தார்‌. பொதிய மலையிலிருந்து வேகமாய்‌ இறங்கி ஓடி வரும்‌ 
தாமிரபர்ணியின்‌ தெளிந்த நீரில்‌ மீனினங்கள்‌ எங்களைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வர, 
அவைகளுண்ணும்படி அன்னத்தை இறைத்து நாங்கள்‌ அப்பிரசாதத்தை 
உண்ணும்போது உண்டான இன்பத்துக்கு இணையாக எதைச்‌ சொல்லலாமென்று 
இன்னும்‌ யோசித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


75. இரண்டு புலவர்கள்‌ 


புலவர்கள்‌ பலர்‌ உள்ள புளியங்குடியென்னும்‌ ஊரிலிருந்து இருவர்‌ சுப்பிரமணிய 
தேசிகரைத்‌ தரிசிக்க ஒரு நாள்‌ செவந்திபுரத்திற்கு வந்தனர்‌. அவர்களோடு வந்த 
கட்டைவண்டியில்‌ பல ஓலைச்‌ சுருணைகள்‌ வந்திருந்தன. அவற்றையெல்லாம்‌ 
திண்ணையில்‌ இறக்கி வைத்தனர்‌. அப்போது அத்திண்ணையிலிருந்து தேசிகர்‌ 


எங்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லி வந்தார்‌. 


151 
வந்தவர்களையும்‌ அந்த ஏட்டுச்‌ சுருணைகளையும்‌ கண்டபோது, “இவர்கள்‌ பெரிய 


வித்துவான்‌௧ளாக இருக்க வேண்டும்‌. இன்று பல விஷயங்களைத்‌ தெரிந்து 


கொள்ளலாம்‌” என்ற நினைவு எனக்கு உண்டாயிற்று. 


புதிய தேவாரப்‌ பதிகம்‌ 


அவர்கள்‌ பாத காணிக்கை வைத்துத்‌ தேசிகரை வந்தனம்‌ செய்தார்கள்‌. அவர்களுள்‌ 


ஒருவர்‌ செல்வம்‌ மிகுந்த கனவான்‌; மற்‌ 


றொருவர்‌ தெய்வப்‌ புலவர்‌ என்பவர்‌. தெய்வப்‌ புலவரென்னும்‌ பெயர்‌ 
திருவள்ளுவருக்கு உண்டென்பதை நான்‌ அறிந்திருந்தேன்‌. வேறு யாருக்கும்‌ அப்பெயர்‌ 
அமைந்ததாகக்‌ கேட்டதில்லை. தெய்வ நாயகப்‌ புலவரென்ற பெயரை அவர்‌ அப்படிக்‌ 
குறைத்து வைத்துக்‌ கொண்டார்‌. 


வண்டியில்‌ வந்த ஏட்டுச்‌ சுருணைகள்‌ தேசிகர்‌ முன்னிலையில்‌ கொணர்ந்து 


வைக்கப்பட்டன. “இவை என்ன?” என்று அவர்‌ கேட்டார்‌. 


“எல்லாம்‌ தேவாரப்‌ பதிகம்‌” என்று புலவர்‌ சொன்னார்‌. 


“அப்படியா! புதிதாகப்‌ பிரதி செய்தது போல்‌ இருக்கிறதே. தேவாரந்தான்‌ அச்சில்‌ 


வந்துவிட்டதே. சிரமப்பட்டு ஏட்டில்‌ பிரதி செய்ய வேண்டிய அவசியம்‌ இல்லையே?” 


“இந்தப்‌ பதிகங்கள்‌ வேறு” என்று தெய்வப்‌ புலவர்‌ கூறினார்‌. பேசாமல்‌ இருந்த 
கனவான்‌ சிறிது நிமிர்ந்து உட்கார்ந்தார்‌. 


“வேறு புதிய பதிகங்கள்‌ எங்கே கிடைத்தன?” என்று ஆவலோடு தேசிகர்‌ கேட்டார்‌. 


நம்பியாண்டார்‌ நம்பியின்‌ உதவியால்‌ அபயகுலசேகர மகாராஜா தேவாரத்தை 
வெளிப்படுத்திய வரலாற்றை நாங்கள்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொண்டோம்‌. எவ்வளவோ 
தேவாரப்‌ பதிகங்கள்‌ செல்லால்‌ அரிக்கப்பட்டுப்‌ போயினவென்று அவ்வரலாற்றால்‌ 
அறிந்திருந்தோம்‌. அப்படி மறைந்த பதிகங்களின்‌ பிரதிகள்‌ வேறு எங்கேனும்‌ சேமிக்கப்‌ 


152 


பெற்றுக்‌ கிடைத்திருக்குமோ என்ற சந்தேகம்‌ எங்களுக்குத்‌ தோற்றியது. ஆனால்‌ 
அடுத்த நிமிஷம்‌ எங்கள்‌ ஆவல்‌ முழுதும்‌ சிதறியது. 


“எல்லாம்‌ பிள்ளையவர்கள்‌ பாடிய தேவாரப்‌ பதிகங்களே” என்று புலவர்‌ 
அக்கனவானைச்‌ சுட்டிக்‌ காட்டிக்‌ கம்பீரமாகச்‌ சொன்னார்‌. அந்தப்‌ பிள்ளையவர்கள்‌ 
வாயையே திறக்கவில்லை. தம்முடைய முகக்‌ குறிப்பினால்‌ உத்ஸாகத்தையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ வெளிப்படுத்திக்‌ கொண்டேயிருந்தார்‌. 


புலவர்‌ சொன்ன வார்த்தைகள்‌ தேசிகரைத்‌ திடுக்கிடச்‌ செய்தன. அவர்‌ சிறிது சிரித்தார்‌. 
அந்தச்‌ சிரிப்பிலே ஓரளவு கோபக்‌ குறிப்பும்‌ கலந்திருந்தது. ஆனால்‌ அதை 


வெளிப்படையாக அவர்‌ காட்டிக்‌ கொள்ளவில்லை. 


அவ்விருவரும்‌, தேசிகர்‌ விம்மிதமடைந்து பரபரப்புடன்‌ அந்த அரிய பதிகங்களைக்‌ 


கேட்க முந்துவரென்று எண்ணியிருக்கலாம்‌. தேசிகரிடம்‌ அத்தகைய பரபரப்பு ஒன்றும்‌ 
தோற்றவில்லை. அவர்‌ அமைதியாக, “எங்கே, சில பாடல்களை கேட்கலாம்‌” என்று 


கட்டளையிட்டார்‌. 


பதிகங்களின்‌ ஆசிரியராகிய கனவான்‌ அப்பொழுதும்‌ வாய்‌ திறக்கவில்லை. புலவர்‌ 
தாமே பாடல்களைச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. ஒவ்வொரு பதிகத்தையும்‌ சொல்லி, 
“இன்ன பதிகத்தைப்‌ போலச்‌ செய்தது இது” என்று தேவாரப்‌ பதிகத்தையும்‌ குறிப்பித்து 
வந்தார்‌. கஜக்கோலை வைத்து அளந்து பாட்டுக்குப்‌ பாட்டு, வார்த்தைக்கு வார்த்தை 


மாற்றி வைத்தவை போல அவை தோற்றின. ஒன்றேனும்‌ ரஸமாக இல்லை. 


நாங்கள்‌ இடையிடையே சிறிது ஆட்சேபம்‌ செய்வோம்‌. அப்படிச்‌ செய்யும்போது 
அந்தக்‌ கனவானை நோக்கி அவற்றைக்‌ கூறுவோம்‌. அவர்‌ தாம்‌ விடை சொல்லாமல்‌ 
புலவர்‌ முகத்தைப்‌ பார்த்து ஹூங்காரம்‌ செய்வார்‌. புலவர்‌ எதையாவது சமாதானமாகச்‌ 


சொல்வார்‌. 


தேசிகருக்கு மேலே கேட்பதில்‌ விருப்பமில்லை. வெறுப்பே தோற்றியது. “மிகவும்‌ 
சிரமமாக இருக்கும்‌; ஒரு பானைச்சோற்றுக்கு ஒரு சோறுதானே பதம்‌? போதும்‌” என்று 
சொல்லி நிறுத்தச்‌ செய்தார்‌. பின்னும்‌ அவகாசம்‌ அளித்திருந்தால்‌ அப்புலவர்‌ அவ்வளவு 


பாடல்களையும்‌ சொல்லி எங்கள்‌ காதைத்‌ துளைத்திருப்பாரென்பது நிச்சயம்‌. 


153 


அந்தக்‌ கனவானுக்குச்‌ சரிகை வஸ்திரமும்‌ பட்டும்‌ அளித்து மறுநாளே தேசிகர்‌ 
அனுப்பிவிட்டார்‌. அவர்‌ போன பிறகு எங்களைப்‌ பார்த்து, “இந்த ஸம்மானம்‌ 


எதற்காகக்‌ கொடுத்தது, தெரியுமா?” என்று கேட்டார்‌. 


அவர்‌ கருத்து ஒரு வகையாகத்‌ தெரிந்தாலும்‌ நான்‌ வேண்டுமென்று, “அவர்‌ பாடிய 


தேவாரப்‌ பதிகங்களுக்காக” என்றேன்‌. 


“சிவ சிவா! அவர்‌ ஒரு கனவானாதலாலும்‌ பாதகாணிக்கை வைத்தமையாலும்‌ அவர்‌ 
மனம்‌ திருப்தியடைய வேண்டுமென்று எண்ணியே அந்தச்‌ சம்மானம்‌ வழங்க 


வேண்டியிருந்தது. தேவாரப்‌ பதிகங்கள்‌ எப்படி இருந்தன?” என்று கேட்டார்‌ தேசிகர்‌. 


“அக்‌ கனவான்‌ இயற்றியிருப்பரென்று தோற்றவில்லை.” 


“புலவர்‌ பாடிக்கொடுத்து அக்கனவானை ஆட்டி வைக்கிறார்‌. இவரும்‌ பொம்மை 
மாதிரி எல்லாவற்றையும்‌ ஒப்புக்‌ கொள்கிறார்‌. இப்படியும்‌ சிலர்‌ உலகத்தில்‌ 
இருக்கிறார்கள்‌. இப்பாடல்களுக்கு வேறு ஏதேனும்‌ ஒரு பெயரை வைக்கக்‌ கூடாதோ? 
தேவாரப்‌ பதிகங்களென்று கூசாமல்‌ சொல்லுகிறாரே. இந்தக்‌ காரியம்‌ அநுசிதமென்று 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லையே! இனிமேல்‌ திருவாசகம்‌, திருக்கோவையார்‌ 


இவைகளைப்‌ பாட வேண்டியதுதான்‌ பாக்கி!” 


“ஏன்‌? பதினோராந்‌ திருமுறையிலுள்ள சிவபெருமான்‌ அருளிய திருமுகப்பாசுரங்கூட 


அவரே பாடி விடலாம்‌!” என்றேன்‌. 


தேசிகர்‌ சிரித்தார்‌; நாங்களும்‌ சேர்ந்து சிரித்தோம்‌. 


குற்றாலக்‌ காட்சிகள்‌ 


அப்பால்‌ தேசிகர்‌ சங்கர நயினார்‌ கோயிலில்‌ நடைபெறும்‌ ஆடித்‌ தவசு 


உத்ஸவத்தையும்‌, திருச்செந்தூர்‌ ஆவணி உத்ஸவத்தையும்‌ தரிசித்து விட்டுத்‌ 
திருப்பெருந்துறை செல்ல எண்ணிப்‌ பரிவாரங்களுடன்‌ புறப்பட்டார்‌. வழக்கப்படியே 


154 


இடையிலுள்ளவர்களால்‌ சிறப்புக்கள்‌ செய்விக்கப்பெற்றுக்‌ குற்றாலம்‌ சென்று 
தம்முடைய மடத்தில்‌ சில நாள்‌ தங்கி இருந்தார்‌. 


நான்‌ முதல்‌ முதலாகத்‌ திருக்குற்றாலத்தைக்‌ கண்ட காலமாதலின்‌ அங்குள்ள 
இயற்கையழகை நுகர்ந்து நுகர்ந்து இன்புற்றேன்‌. அருவியின்‌ தூய்மையும்‌ அழகும்‌ 
அங்கே வந்து கூடுவோர்களின்‌ பக்தியும்‌ ஆனந்தத்தை உண்டு பண்ணின. பல 
வருஷங்களாகச்‌ செழித்து ஓங்கி வளப்பம்‌ குறையாமல்‌ வளர்ந்து நின்ற மரங்களும்‌ 
அவற்றிற்கு அழகையும்‌ வளர்ச்சியையும்‌ கொடுக்கும்‌ சாரலும்‌ அவ்விடத்தின்‌ தனிச்‌ 
சிறப்புக்களாக இருந்தன. திருநெல்வேலி ஜில்லாவுக்குப்‌ பெருமை உண்டாக்கக்‌ 
குற்றாலம்‌ ஒன்றே போதும்‌. அங்குள்ள காற்றும்‌ அருவி நீரும்‌ மனிதர்‌ உள்ளத்தையும்‌ 
உடலையும்‌ ஒருங்கே பரிசுத்தமாக்கும்‌. பலவருஷ காலம்‌ அங்கே வாழ்ந்திருந்தாலும்‌ 
சலிப்பே ஏற்படாது. 


பென்னிங்டன்‌ துரை 


வெள்ளைக்காரர்கள்‌ பலர்‌ தங்கள்‌ குடும்பத்தோடு அருவியில்‌ ஆடும்‌ பொருட்டு அங்கே 
வந்து தங்கியிருந்தனர்‌. திருநெல்வேலி ஜில்லா கலெக்டராக இருந்த பென்னிங்டன்‌ 
துரையென்பவரும்‌ அங்கே வந்திருந்தார்‌. அவருக்கும்‌ சுப்பிரமணிய தேசிகருக்கும்‌ 
முன்பே பழக்கம்‌ உண்டு. ஆதலால்‌ தேசிகரது வரவை அறிந்த கலெக்டர்‌ ஒருநாள்‌ 
மடத்திற்கு வந்து அவரைக்‌ கண்டார்‌. கலெக்டருடன்‌ ஒரு முனிஷியும்‌ வந்திருந்தார்‌. 
தேசிகருடைய கட்டளையின்படி கலெக்டரைப்‌ பாராட்டி நானும்‌ பிறரும்‌ சில 


பாடல்களை இயற்றிச்‌ சொன்னோம்‌. அவற்றின்‌ பொருளை அந்த முனிஷி 
கலெக்டருக்கு விளக்கினார்‌. நான்‌ இயற்றிய பாடல்களில்‌ ஒன்றன்‌ கடைசிப்‌ பகுதி 
வருமாறு: 


“வைபென்னிங்டன்‌ துரையே நின்னைக்‌ 
குற்றாலந்‌ தனிற்கண்ட குதுகலமிங்‌ கெவராலுங்‌ 
கூறொணாதே.” 


சர்க்கரை பாரதியார்‌ 


ஒரு நாள்‌ காலையில்‌ நானும்‌ சண்பகக்‌ குற்றாலக்‌ கவிராயரும்‌ வேறு சிலரும்‌ குற்றால 
மலைக்‌ காட்சிகளைக்‌ கண்டு மகிழ்ந்து வரப்‌ போனோம்‌. மலையின்‌ வடபாலுள்ள 
சோலை வழியே செல்லும்போது எங்கிருந்தோ இனிய சங்கீத ஒலி வந்தது. நாங்கள்‌ 
அது வந்த வழியே சென்றபோது ஒரு மாளிகையை அடைந்தோம்‌. அதன்‌ வாசலில்‌ ஒரு 


155 


சிறிய திண்ணையில்‌ தனியாக உட்கார்ந்து ஒருவர்‌ உரத்துப்‌ பாடிக்கொண்டிருந்தார்‌. 
தாமே பாடுபவராயின்‌ அவ்வளவு பலமாகப்‌ பாட வேண்டிய அவசியம்‌ இல்லை. 


நாங்கள்‌ அவரை அணுகியவுடன்‌ அவர்‌ பாட்டை நிறுத்திவிட்டு, “நீங்கள்‌ யார்‌?” என்று 
எங்களைக்‌ கேட்டார்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ அங்கே வந்து தங்கியிருப்பதையும்‌, 
நாங்கள்‌ அவருடன்‌ வந்திருப்பதையும்‌ தெரிவித்தோம்‌. அவர்‌ வேம்பத்தூர்ப்‌ 


பிச்சுவையருடைய தம்பி என்பதும்‌ அவர்‌ பெயர்‌ சர்க்கரை பாரதி என்பதும்‌ தெரிந்தன. 


நாங்கள்‌ பேசும்போதே உள்ளே யிருந்து, “பலே! ஏன்‌ பாட்டு நின்றுவிட்டது?” என்று 


அதிகாரத்‌ தொனியோடு ஒரு கேள்வி வந்தது. “புத்தி” என்று சொல்லியபடியே ஒரு 
வேலைக்காரன்‌ உள்ளேயிருந்து ஓடி வந்து பாரதியாரை விழித்துப்‌ பார்த்தான்‌. அவர்‌ 
நடுங்கி மீண்டும்‌ தாளம்‌ போட்டுப்‌ பாடத்‌ தொடங்கினார்‌. 


எங்களுக்கு ஒன்றும்‌ விளங்கவில்லை. “நீங்கள்‌ இங்கே உள்ள திருவாவடுதுறை 
மடத்திற்கு வாருங்கள்‌. அங்கே விரிவாகப்‌ பேசலாம்‌. ஸந்நிதானம்‌ உங்களைக்‌ 
கண்டால்‌ ஸந்தோஷமடையும்‌” என்று சொன்னோம்‌. அவர்‌ பாடிக்கொண்டே 
இருந்தமையால்‌ “ஆகட்டும்‌” என்று சொல்ல இயலாமல்‌ தலையை அசைத்தார்‌. நாங்கள்‌ 


விடைபெற்று வந்தோம்‌. 


அன்று மாலை சர்க்கரை பாரதியார்‌ மடத்திற்கு வந்து தேசிகரைப்‌ பார்த்தார்‌. அவர்‌ 


சொன்ன விஷயங்களைக்‌ கேட்டு நாங்கள்‌ 


அவர்‌ நிலையை அறிந்து இரங்கினோம்‌. அவர்‌ ஒரு ஜமீன்தாரோடு சில மாதம்‌ 
இருந்தார்‌. அந்த ஜமீன்தார்‌ தம்‌ மாளிகையினுள்ளே தமக்கு மிகவும்‌ வேண்டிய 
ஒருவரோடு சீட்டாடிக்‌ கொண்டிருந்தாராம்‌. பாரதியார்‌ அவர்‌ காதில்‌ படும்படி 
வெளியிலிருந்தபடியே பாடினாராம்‌. உள்ளே ஜமீன்தாரோடு சீட்டாடினவர்‌ ஒரு பெண்‌ 
பாலாதலின்‌ பாரதியார்‌ உள்ளே போகக்‌ கூடாதாம்‌. பாட்டை நிறுத்தியது தெரிந்து 
ஜமீன்தார்‌ அதட்டின குரலைத்தான்‌ நாங்கள்‌ கேட்டோம்‌. 


இவ்விஷயங்களைக்‌ கேட்டு நாங்கள்‌ வருந்தினோம்‌. “வெறும்‌ சோற்றுக்குத்தான்‌ 
இப்படித்‌ தாளம்‌ போட வேண்டியிருக்கிறது” என்று அவர்‌ சொன்னார்‌. பிறகு அவர்‌ 
சுப்பிரமணிய தேசிகருடன்‌ பேசி இன்புற்றார்‌. பல அரிய பாடல்களையும்‌ 
கீர்த்தனங்களையும்‌ பாடினார்‌. இயலும்‌ இசையும்‌ அவரிடம்‌ இசைந்திருந்தன. 


156 


அவ்விரண்டிலும்‌ விருப்பமுள்ள தேசிகர்‌ கேட்டுப்‌ பேருவகை அடைந்தார்‌. அந்த 
வித்துவானுக்கு பதினைந்து ரூபாய்‌ பெறுமான சரிகை வஸ்திர மொன்றை அளித்தார்‌. 


பாரதியார்‌ அவ்வளவு சம்மானத்தை எதிர்பார்க்கவே இல்லை. “இந்த மாதிரி 
தாதாக்களும்‌ சம்மானமும்‌ கிடைத்தால்‌ என்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ அடிமையாக 
இருப்பேனே!” என்று அவர்‌ கூறினார்‌. “நீங்கள்‌ எப்போது வந்தாலும்‌ நமக்கு 
ஸந்தோஷமே, திருவாவடுதுறைக்கும்‌ வாருங்கள்‌” என்று தேசிகர்‌ சொன்னார்‌. 


“அருமை தெரியாத முரடர்களுடன்‌ பழகும்‌ எனக்கு அதிருஷ்டம்‌ இருக்கவேண்டுமே! 
இருந்தால்‌ அவசியம்‌ வருவேன்‌” என்று கண்‌ கலங்கியபடியே சொல்லி அவர்‌ 
விடைபெற்றுச்‌ சென்றார்‌. 


